Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


வாடா மல்லி (நாவல்‌) 
பாகம்‌ 2 (அத்தியாயம்‌ 22-43) 


சு. சமுத்திரம்‌ 


VATA malli (novel) 
by cu. camuttiram 


In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 

Our Sincere thanks go to Tamil Virtual Academy for providing a scanned PDF of this 
work. 

This e-text has been prepared using Google OCR online tool and subsequent proof- 
reading of the output file. 

Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2020. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
https://www.projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


வாடா மல்லி (நாவல்‌) 
பாகம்‌ 2 (அத்தியாயம்‌ 22-43) 


சு. சமுத்திரம்‌ 


Source: 
வாடா மல்லி 
சு. சமுத்திரம்‌ 


வானதி பதிப்பகம்‌, 
13, தீனதாயாளு தெரு, சென்னை-17 

முதற்‌ பதிப்பு: ஜூலை 1994; இரண்டாம்‌ பதிப்பு மே 1997; 

விலை ரூ. 80.00 

(அமரர்‌ ஆதித்தனார்‌ இலக்கிய விருது ரூ. 50000 பரிசு பெற்ற நாவல்‌) 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 22 


காவல்‌ துறையினர்‌ சொல்வார்களே, நிலைமை 'கட்டுக்குள்‌' இருப்பதாக, அப்படிப்பட்ட 


நிலைமை சுயம்புவின்‌ சொந்தக்‌ குடும்பத்தின்‌ நிலைமை. 


சுயம்பு காணாமல்‌ போயும்‌, மரகதத்தின்‌ கல்யாணம்‌ ரத்தாகியும்‌ ஐந்தாறு நாட்களாகி 
விட்டன. ஆறுமுகப்‌ பாண்டி, தலையில்‌ துண்டைப்‌ போட்டுக்‌ கொண்டு வயலுக்குப்‌ 
போகத்‌ துவங்கிவிட்டான்‌. எங்கேயோ கண்‌ காணாத சீமைக்குப்‌ போன பிள்ளையாரும்‌ 
ஊர்‌ திரும்பி விட்டார்‌. அவரது மருமகள்‌ கோமளமும்‌, மகனைப்‌ பள்ளிக்கூடத்திற்கு 
அனுப்பத்‌ துவங்கிவிட்டாள்‌. அக்காளின்‌ கல்யாணம்‌ நின்ற மறுநாள்‌ காலையிலேயே, 
டவுனில்‌ காதலனைக்‌ காணவந்த மோகனா, அண்ணனைப்‌ பார்த்ததை மூச்சு 
விடவில்லை. அவள்‌ குட்டும்‌ வெளிப்பட்டுவிடும்‌ என்ற பயம்‌. தாய்க்காரி 
வெள்ளையம்மா கூட, சரியாய்ச்‌ சாப்பிடத்‌ துவங்கி விட்டாள்‌. ஆனால்‌ அன்னம்‌ 
தண்ணி' அதிகமாய்‌ இறங்காமல்‌ கட்டிலில்‌ படுத்த படுக்கையாகக்‌ கிடப்பவள்‌ மரகதம்‌ 
மட்டுமே. வெள்ளையம்மா அவ்வப்போது, மோகனாவின்‌ துணையோடு, அவள்‌ 
வாயைப்‌ பலவந்தமாகத்‌ திறந்து நீராகாரத்தையும்‌, குழைத்துக்‌ கரைத்த அரிசிக்‌ 
கஞ்சியையும்‌ ஊற்றி விடுகிறாள்‌. 


அந்த ஆறுமுகப்பாண்டி, மாட்டுத்‌ தொட்டியில்‌ புண்ணாக்கைப்‌ போட்டு, 
பனைமட்டையால்‌ கலக்கிக்‌ கொண்டிருந்தான்‌. கோமளம்‌ பள்ளிப்‌ பயலுக்குத்‌ தலை 
சீவிக்கொண்டிருந்தாள்‌. வெள்ளையம்மா பாயில்‌ கிடந்தாள்‌. மோகனா பள்ளிக்குப்‌ 
போனதாகக்‌ கேள்வி. பிள்ளையார்கூட வயலுக்குப்‌ புறப்பட்டுக்‌ கொண்டிருந்‌ தார்‌. 


அப்போது - 


உயரமான ஒருவனும்‌, தடியான ஒருவனும்‌ இவர்களுக்கிடையே ஒரு பெண்ணுமாக 
அங்கே வந்தார்கள்‌. கோமளம்‌, எழுந்திருக்கும்‌ முன்பே, பிள்ளையார்‌ அடையாளம்‌ 


கண்டார்‌. 


“வாப்பா முத்து, தம்பி நீங்க என்‌ மகனைக்‌ கொண்டு வந்து.... எங்கிட்ட விட்டீங்களே, 
டேவிட்‌ என்கிறது நீங்கதானே... வாப்பா. சரி... சரி... நீ யாராயிருந்தா என்னம்மா. என்‌ 


வீட்டுக்கு வந்ததே பெரிசு. உங்கள நிக்கவச்சே பேசறேன்‌ பாருங்க...” 


திண்ணையில்‌ படுத்துக்‌ கிடந்த வெள்ளையம்மா தட்டுத்‌ தடுமாறி எழுந்து உள்ளே 
போனபோது, பிள்ளையார்‌ அங்குமிங்குமாய்க்‌ கிடந்த மூன்று நாற்காலிகளை ஒரே 
சமயத்தில்‌, ஒரே இடத்தில்‌ கொண்டு வந்து போட்டார்‌. ஆறுமுப்பாண்டி, பனை 


மட்டையைப்‌ போட்டுவிட்டு, அவசர அவசரமாய்க்‌, கை கால்களைக்‌ கழுவினான்‌. 


அந்த வீட்டில்‌, தாய்ப்‌ பிள்ளையாய்ப்‌ பழகிய முத்து, உள்ளே போனான்‌. அவன்‌ போன 
நிமிடத்திலேயே புலம்பல்‌. மரகதத்தின்‌ ஒப்பாரி... வா... முத்துத்‌ தம்பியா' என்ற திட 


வார்த்தைகளுக்குப்‌ பிறகு, அத்தனையும்‌ திரவ வார்த்தை. 


“எப்பா... என்கூடப்‌ பெறக்காத பெறப்பே! எனக்குக்‌ கலியாணமும்‌ வேண்டாம்‌. 
கருமாதியும்‌ வேண்டாம்பா... நான்‌, இப்படியே இருந்துட்டுப்‌ போறேன்பா... என்‌ 
ஆசைத்தம்பியை என்‌ கண்முன்னால்‌ கொண்டு வந்து நிறுத்துனா... அதுவே எனக்குப்‌ 
போதும்பா... ஒனக்கு கோடிப்புண்ணியம்ப்பா என்‌ தம்பி... என்‌ கூடப்‌ பிறந்த 
பிறப்பே... நீ எங்கே இருக்கியோ... எப்படித்‌ துடிக்கியோ, இந்தப்‌ பாவியே ஒன்ன 


விரட்டிட்டேனடா... உயிரோட கொலை செய்துட்டேனடா!” 


அழாதக்கா... அழாதே. அவனை ஒங்க கண்ணு முன்னால நான்‌ கொண்டு வந்து 


நிறுத்துறேன்கா!” 


“நீ ஆறுதலுக்குச்‌ சொல்லுறே தம்பி... என்‌ கூடப்‌ பிறந்த பிறப்பு வரவே மாட்டான்‌. 


வருவானா முத்து?” 

“வருவான்கா... வருவான்‌!” 

ஊனுருகக்‌ கத்திய மரகதம்‌, மேற்கொண்டு கத்த முடியாதவள்போல்‌ சன்னஞ்‌ சன்னமாய்‌ 
சத்தமடங்கி, முனங்கலாய்‌ இழுத்து, தன்னை முடித்துக்‌ கொண்டவள்‌ போல்‌ கிடந்தாள்‌. 


பிள்ளையார்தான்‌ வெளியே இருந்த படியே 'சத்தம்‌' போட்டார்‌. 


“நாமும்‌ என்ன சும்மாவா இருக்கோம்‌. தேடாத இடமே கிடையாது. பேப்பர்ல போடாத 


குறைதான்‌. எந்தத்‌ திசையில்‌ போனான்னு தெரிஞ்சாலாவது அந்த திசையைப்‌ 
பார்த்துப்‌ போகலாம்‌. எங்க போயிட்டு வறே மோகனா... உன்‌ அண்ணன்மாருக்கும்‌ 


அக்காளுக்கும்‌ மோரு கொண்டுவா.” 


முற்றத்தில்‌ நின்ற மோகனா, தன்னையே சுமக்க முடியாதபடி உள்ளே போனாள்‌. 


அண்ணனுக்கு, மலர்‌ எழுதிய கடிதத்தை இவளும்‌, இவள்‌ அண்ணனைத்‌ துரத்தியதை 
அவளும்‌ மூச்சு விடக்கூடாது என்று ஒரு ஏற்பாடு. ஆனால்‌, இப்போது அண்ணன்‌ 
போன திசையைச்‌ சொல்லிவிடலாமா என்று ஒரு ஆவேசம்‌. பாதி ரத்தப்பாசம்‌. மீதி 
எந்த அண்ணனால்‌ தன்னை வெறுத்தானோ அந்த “அத்தான்‌.” இப்போது 
அண்ணனாகி விட்டான்‌. முறைக்கு அத்தை மகளான மலர்க்கொடியை சினிமாவுக்குக்‌ 
கூட்டிப்போய்‌, இவளை தங்கையாக்கி விட்டான்‌. மலர்க்கொடி... நீ உருப்படுவியாடி... 
எங்க அண்ணன்‌ சேல கட்டுன ஜோக்கரு. ஒன்ன ஏமாத்துனதா நினைச்சு... நான்‌ 
கலியாணம்‌ பண்ணிக்கப்‌ போறவன்‌ கிட்டயே அவன்‌ யாருன்னு சொல்லி என்‌ 


காதலைக்‌ கலைச்சிட்டியே... ஒனக்கும்‌ ஒருத்தி வருவாடி. 


மோகனா சிரத்தையோ சுரத்தோ இல்லாமல்‌ அந்தப்‌ பெண்ணுக்கு மோரைக்‌ 


கொடுத்தபோது மெல்லக்கூடச்‌ சிரிக்கவில்லை. பிள்ளையார்‌ கேட்டார்‌. 


“பாப்பா யாரு...” 


அவ்வளவுதான்‌. அந்தப்பெண்‌ தலையே வெடிப்பது போல்‌ ஏங்கினாள்‌. பிறகு அழுவது 
நாகரிகமில்லை என்பது போல்‌, மெல்ல எழுந்து, அங்குமிங்குமாய்‌ நடமாடினாள்‌. 


மீண்டும்‌ உட்கார்ந்து அழுகைக்‌ குரலோடு பேசினாள்‌. 


“நான்தான்‌ ஒங்க மகன்‌ யுனிவர்சிட்டியை விட்டு விலக்கப்படுறதுக்கு காரணமான 
பாவி... ஆத்திரத்துல அவர அடிச்சது மட்டுமில்லாம, புகார்‌ கொடுத்து சில 
அயோக்கியப்‌ பயல்களுக்கு கையாளாயிட்டேன்‌... டேவிட்டு ஒங்க பையனோட 


நிலமையைச்‌ சொன்னதும்‌, என்னால தாங்க முடியல... ஒங்க காலுல... கா...” 


பிள்ளையார்‌ ஓடிப்போய்‌ நின்றுகொண்டு, அவள்‌ முதுகைத்‌ தட்டிக்‌ கொடுத்தார்‌. 
“அழாதம்மா... நீ காரணமா இல்லாட்டாலும்‌, வேற யாராவது காரணமா 
ஆயிருப்பாங்க... அப்படியே இல்லாட்டாலும்‌, அவனால அங்க நீடிச்சிருக்க முடியாது. 
நீ வந்ததுல ஒரு சந்தோஷம்‌. நீ அழுகிறதுலகூட ஒரு ஆனந்தம்‌. ஏன்னா, நீங்க வாரது 
வரைக்கும்‌ நாங்க அனாதை மாதிரியே தவிச்சோம்‌... எம்மா... கோமளம்‌ 


சட்டுப்புட்டுன்னு சோறு பொங்கும்மா...” 


டேவிட்‌, கோமளத்தைப்‌ பார்த்துக்‌ கையாட்டிவிட்டு, பிள்ளையாரை நோக்கிப்‌ 


பேசினான்‌. 


“வேண்டாங்கையா... காபி கொடுங்க போதும்‌... வழில கொஞ்சம்‌ வேலை இருக்கு... 
கலியாணத்துக்கு வந்த மூர்த்தி என்கிட்ட நடந்ததைச்‌ சொன்னாரு... சொந்த அக்கா 
கலியாணமே நின்னது மாதிரி அழுதாரு... ஓங்க மகன்‌ சுயம்பு எனக்கு சில 
லெட்டர்களை எழுதியிருந்தாரு... அவரு நடையுடை பாவனை... எல்லாவற்றையும்‌ 
கணக்குல வச்சுப்‌ பார்த்தப்போ... ஒங்க மகனால்‌ சேல கட்டாம இருக்க முடியாது 


என்கிறதும்‌, அவருக்கு எந்தப்‌ பொண்ணோடயும்‌ கலியாணம்‌ காட்சி இருக்க முடியாது 


என்பதும்‌, புரிஞ்சுது. அவர்‌ தானாச்‌ செய்யலை! உடம்போட உள்ளுறுப்புக்கள்‌ 


அப்படிச்‌ செய்ய வைக்குதுங்க.” 


ஆறுமுகப்பாண்டி, துண்டால்‌ கையைத்‌ துடைத்தபடியே, அங்கே வந்தான்‌. இன்னொரு 
நாற்காலியில்‌ உட்கார்ந்தபடியே “அப்போ இவனக்‌ குணப்படுத்தவே முடியாதா தம்பி... 


இது பரம்பரைக்‌ குணமோ...” என்று கேட்டான்‌. அவனுக்கும்‌, ஒரு வேகம்‌. தம்பிக்கு 
வந்தது தனக்கும்‌ வந்துவிட்டதாக அவள்‌ கூசாமல்‌ சொன்னது, ஒருவேளை 
உண்மையாக இருக்குமோ என்ற எண்ணம்‌. ஆமாம்‌ என்று சொல்லி விடக்கூடாதே 
என்று ஒரு நடுக்கம்‌. ஆகையால்‌ அவன்‌ மேற்கொண்டு பேசாமல்‌ இருந்தபோது, 
டேவிட்‌ சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்தபடியே கேட்டான்‌. 


“பிரமிளா... நீங்க கொஞ்சம்‌ உள்ளே போயி, அக்காவுக்கு ஆறுதல்‌ சொல்லுங்க. நாங்க 
வெளியிலப்‌ போய்‌ பேசுறோம்‌...” 


தகப்பனும்‌, மகனும்‌, முத்துவும்‌ டேவிட்டும்‌ ஒருசேர நடந்தார்கள்‌. வேப்ப மரத்தடிக்கு 
வந்தார்கள்‌. அவர்களை எங்கே உட்கார வைப்பது என்ற பிரச்னை பிள்ளையாருக்கு, 


ஆனால்‌, டேவிட்டோ வேப்பமர வேரில்‌ போய்‌ உட்கார்ந்து கொண்டதைப்‌ பார்த்தவர்‌, 


அவனுக்கு முன்னால்‌ துண்டை விரித்து தரையில்‌ உட்கார்ந்தார்‌. ஆறுமுகப்பாண்டி, 


தன்‌ தோளில்‌ கிடந்த துண்டை எடுத்து, வைக்கலோடு சேர்த்து, முத்துவுக்குப்‌ 


போட்டான்‌. பிறகு தானும்‌ தரையில்‌ சம்மணம்‌ போட்டு உட்கார்ந்தான்‌. 


டேவிட்‌ அவர்களுக்கு விளக்கினான்‌: 


“பிரபஞ்சம்‌ ஒரு கடல்‌ என்றால்‌, இந்த பூமியை நிசமாகவே ஒரு துளி என்று சொல்லாம்‌. 
ஆனாலும்‌, தனித்துளி. இதுல பல அதிசயங்கள்‌. இருபத்தாறு லட்சம்‌ வகை 
உயிரினங்கள்‌. இவை ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள்‌, 
சங்கடங்கள்‌. பொதுவாய்‌ இருபத்தாறு லட்சம்‌ உயிரினத்துக்கும்‌, இருபது வகை 
புரோட்டீனும்‌, அதிலுள்ள அறுபத்து நாலுவகை சத்துக்களுமே ஆதாரம்‌. அத்தனை 
சீவராசிகளும்‌, ஜெனடிக்கோட்‌ - அதாவது பிறப்பியல்‌ முறைமைப்படியே 
இயங்குகின்றன. அத்தனை சீவராசிக்கும்‌ நாலெழுத்து எனப்படும்‌ ஒரு உயிரினக்‌ 
கோட்பாடே ஆதாரம்‌! சரி, நுட்பமான விஷயம்‌ வேண்டாம்‌. நீங்க சுயம்பு 
பிரச்னையைத்‌ தெரிஞ்சுக்கணும்‌ என்கிறதுக்காகவும்‌ ஒங்களுக்கும்‌ ஒரு தெளிவு 
வரணும்‌ என்கிறதுக்காகவும்‌ நான்‌ பேசறேன்‌. நீங்க விழிக்கிறதைப்‌ பார்த்தால்‌ 


ஒங்களுக்குப்‌ புரியல... எதுக்கும்‌ வைக்கேன்‌!” 


“இந்த ஜீவராசிகள்‌ சுற்றுப்புறச்‌ சூழலில்‌ உள்ள கார்பன்‌, ஹைடிரஜன்‌, நைடிரஜன்‌, 
ஆக்ஸிஜன்‌ ஆகியவற்றை உட்கொண்டே பிழைக்கின்றன. ஆனால்‌, இயற்கை எந்த 
சீவராசியையும்‌ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல்‌ வளர்த்து, தனது கார்பன்‌ போன்ற 
சக்திகளை இழக்கத்‌ தயாராக இல்லை. அது மட்டுமல்லாமல்‌, இயற்கை ஒரு உயிரை 
மட்டுமல்ல, ஒரு உயிரின வகையையும்‌ அழிக்கப்‌ பார்க்கிறது. இப்படிப்‌ பலவகை 
உயிரினங்கள்‌ அழிந்து போயும்‌ உள்ளன. இந்த நிலமை ஏற்படாதிருக்க, 
உயிரினங்களும்‌, இயற்கையை ஒரு வகையில்‌ ஏமாற்றுகின்றன. எவ்வளவு சீக்கிரம்‌ 
இனவிருத்தி செய்யணுமோ, அவ்வளவு சீக்கிரம்‌ இனவிருத்தி செய்து விட்டு, 


மரணமடைகின்றன. மனிதன்‌ இறந்தாலும்‌, மானுடம்‌ நிற்பது இப்படித்தான்‌. 


யற்கையும்‌, வகையில்‌ முயற்சி வினையாக்கும்‌ காரியங்களுக் 
ற யும்‌, ஒரு முயற ரூ கு ளுக்கு 


உடன்படுகிறது. ஒரு பூச்சி, ஒரு பூவில்‌ முட்டையிட்டுவிட்டு, அந்த முட்டையின்‌ 


பாதுகாப்புக்காக இன்னொரு பூவையும்‌ இழுத்து மூடி, மகரந்தச்‌ சேர்க்கையையும்‌ 
ஏற்படுத்துகிறது. அந்த முட்டையின்‌, முதிர்ச்சியும்‌ பூ பழமாவதும்‌ ஒரே காலகட்டத்தில்‌ 
நிகழ்கின்றன. பூச்சிகளுக்கு, இன்ன பூக்களில்தான்‌ முட்டையிட வேண்டும்‌ என்பது 
தெரிகிறது. பூக்களுக்கும்‌ இன்ன பூச்சிதான்‌ வர வேண்டும்‌ என்றும்‌ புரிகிறது. 
அதனால்தான்‌, எல்லா மலர்களும்‌ ஒரே சமயத்தில்‌ மலர்வதில்லை. எல்லாப்‌ பூச்சிகளும்‌, 


ஒரே சமயத்தில்‌ பறப்பதில்லை! 


“இத்தகைய இனவிருத்தி உத்திகள்‌, மனிதனுக்கும்‌ பொருந்தும்‌. மற்ற சீவராசிகளைப்‌ 
போல்‌, குறிப்பிட்ட பருவத்தில்‌ மட்டும்‌ இனச்சேர்க்கை செய்பவன்‌ அல்ல மனிதன்‌. 
இவனுக்கு, எக்காலமும்‌ சம்மதமே. ஆகையால்‌, இந்த மானுட சேர்க்கையால்‌ ஏற்படும்‌ 
இனவிருத்திப்‌ பெருக்கத்தை, இயற்கை ஒரு கட்டுக்குள்‌ வைக்க விரும்புகிறது. 
இதற்காகப்‌ பிறந்தவர்கள்‌ அலிகள்‌. ஆணின்‌ விந்துத்‌ துகள்களில்‌ உள்ள 
கோடிக்கணக்கான உயிர்ப்புகளில்‌ ஒன்று, பெண்‌ தன்மை உள்ளதாகவும்‌ 
இன்னொன்று ஆண்‌ தன்மை உள்ளதாகவும்‌ இருக்கும்‌. பெண்ணின்‌ கருப்பை 
முட்டையோ பெண்‌ தன்மை உள்ளது. இதில்‌ ஆணின்‌ ஆண்‌ தன்மை உள்ள 
உயிர்த்திரள்‌ சேர்ந்தால்‌, குழந்தை ஆணாகிறது. பெண்‌ தன்மை சேர்ந்தால்‌ 
பெண்ணாகிறது. இதை 'எக்ஸ்‌எக்ஸ்‌' 'எக்ஸ்‌ ஒய்‌' என்று சொல்வார்கள்‌. தேனிக்களில்‌ 
ராணி ஈ, கருத்தரிப்பதற்காக, வேலைக்கார ஈக்கள்‌, ஒரு காரியம்‌ செய்கின்றன. 


பருவதாகத்தால்‌, பறந்து போகும்‌ பெண்‌ ஈ, பின்னாலேயே, ஆண்‌ தேனிக்களைத்‌ 


துரத்துகின்றன. இனச்சேர்க்கை ஏற்பட்டதும்‌ கூட்டுக்குத்‌ திரும்பும்‌ ராணி ஈ, 
முட்டைகள்‌ இடும்‌. இவற்றில்‌ வெளிப்படும்‌ ஆண்‌ ஈக்களை அப்படியே விட்டுவிடும்‌. 
ஆனால்‌ பெண்‌ ஈக்கள்‌ பிறந்தால்‌, அவற்றில்‌ ஒன்றையோ இரண்டையோ 
போஷாக்குடன்‌ வளர்த்து, மற்ற பெண்‌ ஈக்களை, போஷாக்கு இல்லாமல்‌ காயடிக்கும்‌. 
போட்டிக்கு அவை வந்துவிடக்கூடாதே என்கிற பயம்‌. இப்படி போஷாக்கு குறைந்த 
அலி ஈக்கள்தான்‌, வேலைக்கார ஈக்கள்‌. இதனால்‌ மனித சமுதாயத்திலும்‌ ஏதோ ஒரு 
சமச்சீர்‌ நிலையை பராமரிப்பதற்கு அலிகள்‌ உருவாகிறார்கள்‌. இவர்களுக்கு 
நம்மைப்போல்தான்‌ நாற்பத்தாறு குரோமோசங்கள்‌ என்றாலும்‌, இவர்களுக்கு எப்படி 
இந்த அலித்தன்மை வருகிறது என்பது இன்னும்‌ சரியாக கண்டுபிடிக்கப்பட வில்லை. 
ஆனால்‌, தேனி இனம்‌ வாழக்‌ காரணமான வேலைக்கார ஈக்கள்‌ போல்‌, இவர்களும்‌ 
மானுடம்‌ வாழ பிறப்பிக்கப்படுகிறார்கள்‌. ஆனாலும்‌, அலித்தன்மைக்கு 
குரோமோசங்களில்‌ ஏற்படும்‌ திரிபுகளோ ஹார்மோன்‌ சுரப்பிகளின்‌ கோளாறோ... 
துல்லியமாய்‌ தெரியவில்லை. 


“மானுடத்தின்‌ இந்த முன்றாவது பிரதியான அலியை கிண்டல்‌ செய்வதும்‌ கேலி 
செய்வதும்‌ காட்டுமிராண்டித்தனம்‌. நமக்கு சாப்பிடுவது எப்படி இயற்கையோ அப்படி 
அவர்களுக்கு பெண்ணாகவோ, அல்லது ஆணாகவோ பெண்‌ உடம்பில்‌ ஆணும்‌, ஆண்‌ 
உடம்பில்‌ பெண்ணும்‌ இருப்பது இயற்கை. இதனால்‌ இவர்கள்‌ வீரத்திலோ 
விவேகத்திலோ குறைந்தவர்கள்‌ அல்ல. தில்லியிலிருந்து மதுரை வரைக்கும்‌ வந்து நம்‌ 
முன்னோர்களுடைய முதுகுத்‌ தோலை உரித்த மாலிக்காபூர்‌ ஒரு அலி. இன்னும்‌ பலர்‌ 
மனதுக்குள்‌ சேலை கட்டி, உடம்புக்கு ஆணுடை தரித்து ஆபீஸர்களாய்‌ கூட 
இருக்காங்க, ஒங்க மகனுக்கும்‌, சொல்ல வேண்டிய விதமாச்‌ சொல்லியிருந்தால்‌ 
அவரும்‌ ஒரு என்ஜினியரா மாறியிருக்கலாம்‌. டாக்டருக்கு படிக்கிற எனக்கே இது 
ஞாபகத்துக்கு வரல. ஒங்களைச்‌ சொல்லிக்‌ குத்தமில்லே. ஆனால்‌ அவரு சேலை 
கட்டறது, பெண்‌ மாதிரி நடந்துக்கறது வேணுமுன்னு செய்யற காரியம்‌ இல்ல. 
மருத்துவத்துறையில்‌, அலிப்பிறப்பை, 'ஹெர்மா - புராடக்ட்‌' என்று சொல்கிறோம்‌.” 


பிள்ளையார்‌ பெமூச்சு விட்டார்‌. முத்துவுக்கு முழுசும்‌ புரிந்தது. ஆறுமுகப்பாண்டிக்கு 
அரைகுறையாகத்‌ தெரிந்தது. பிள்ளையார்‌ பெருமூச்சை முடித்துக்‌ கொண்டே 


கேட்டார்‌. 


“அப்போ என்‌ மகன்‌ சுயம்புவைத்‌ திருத்தவே முடியாதா...” 


“திருந்த வேண்டியது நாமதான்‌.” 


ஆறுமுகப்பாண்டி மனதிற்குள்‌ மனைவி அழுத்திய சுமையை, கண்களை அவை 


கலக்கும்படி, வைத்துக்‌ கொண்டு, ஒரு சந்தேகம்‌ கேட்டான்‌. 


“டாக்டர்‌ தம்பி, இது பரம்பரை நோயா. தம்பிக்கு வந்தது அண்ணனுக்கும்‌ வருமோ?” 


“கிடையவே கிடையாது... அலிகளுக்குக்‌ குழந்தை பெறுகிற தன்மையே கிடையாது. 
இது முளைக்கும்‌ போதே சாவியாப்‌ போகிற விதை நெல்லு மாதிரி. குஞ்சு இல்லாத 


கூமுட்டை மாதிரி.” 


ஆறுமுகப்பாண்டி சிறிது நிம்மதிப்‌ பெருமூச்சு விட்டபோது, முத்து கேட்டான்‌. 


“அப்போ ஆம்பளை, பொம்புளையா மாறுறது, பழனியம்மா, பழனியப்பனா மாறுனது, 


எப்படி?” 


“அலித்தன்மை வேறு. பாலின மாற்றம்‌ வேறு. அலி அலிதான்‌. குழந்தை பெறவும்‌ 
முடியாது. தரவும்‌ முடியாது. திடீரென்று பெண்ணாய்‌ மாறுகிறவர்களை அலின்னு 
தப்பா நெனைக்கோம்‌... பொதுவா மானிடத்தை ஆண்‌ பெண்‌ என்று பார்ப்பதே தப்பு: 
ஆண்‌ தன்மை அதிகம்‌ உள்ளவங்க, பெண்‌ தன்மை அதிகம்‌ உள்ளவங்க என்றே 
பார்க்கணும்‌. ஒவ்வொரு ஆண்கிட்டயும்‌ பெண்‌ தன்மை உண்டு. ஒவ்வொரு 
பெண்கிட்டயும்‌ ஆண்‌ தன்மை உண்டு. முழு ஆண்‌, முழுப்‌ பெண்ணுன்னு கோடு கிழிக்க 
முடியாது. ஏன்னா பெண்ணின்‌ முட்டையும்‌ ஆணின்‌ உயிர்த்திரளும்‌ சேர்ந்ததே 
மானுடம்‌. ஆண்தன்மை ஒரு கட்டத்துல அதிகரிக்கும்போது அதுக்கு உட்படுற பெண்‌ 


ஆணாகவும்‌, பெண்தன்மை முற்றும்போது, ஆண்‌ பெண்ணாகவும்‌ மாறலாம்‌. ஆனால்‌, 


அலியாக முடியாது. அலித்தன்மை, மானுடத்தின்‌ மூன்றாவது குலம்‌...” 


எல்லோரும்‌ பிரமித்து நின்றபோது, வைக்கோல்‌ படப்பு பக்கத்தில்‌ ஒரு சத்தம்‌ கேட்டது. 
அங்கே நின்றபடியே கோமளம்‌ அறிவித்தாள்‌. 


10 


“சாப்பாடு ரெடி...” 


“அய்யய்யோ... வேண்டாமுன்னு சொன்னேனே.” 


“நீங்க சொன்னா நான்‌ கேட்கணுமா... எழுந்திரிங்க” 


எல்லோரும்‌ எழுந்தபோது, அவர்களோடு சேர்ந்து எழுந்த ஆறுமுகப்பாண்டியின்‌ 
மனதுக்குள்‌ ஒரு விபரீத சந்தேகம்‌. தம்பி, சேலை கட்டிய நாளிலிருந்து தன்னையும்‌ ஒரு 


பேடியாகவே நினைக்கும்‌ இந்தக்‌ கோமளம்‌, டேவிட்கிட்ட பேசும்போது எப்படிக்‌ 
குழைகிறாள்‌. ஆரம்பத்துல என்கிட்டக்‌ குழைஞ்சாளே அதேமாதிரி. எதையாவது 
கிண்டலா சொல்லிட்டு, முகத்தை எங்கேயோ திருப்பி வைத்துக்கொண்டு, அங்கிருந்தே 
காக்காப்‌ பார்வையாய்‌ பார்க்கும்‌ நளினம்‌. நளினமாவது மண்ணாங்கட்டியாவது 


வேசித்தனம்‌... 


ஆறுமுகப்பாண்டி அவர்களோடு சேர்ந்து சாப்பிட வில்லை. அந்த நிலமையிலும்‌, 


கோமளம்‌ நல்ல சாப்பாடாகவே போட்டாள்‌. நன்றாகவே சிரித்துப்‌ பேசினாள்‌. 


எல்லோரும்‌, மீண்டும்‌ நாற்காலியில்‌ உட்கார்ந்தார்கள்‌. பிரமிளா டேவிட்டிடம்‌ ஏதோ 
சொல்ல, அவன்‌ மரகதம்‌ படுத்துக்‌ கிடந்த அறைக்குப்‌ போனான்‌. சிறிது நேரத்தில்‌ 
வெளியே வந்தவன்‌, பாண்ட்‌ பைக்குள்‌ இருந்த ஒரு நோட்டுப்‌ புத்தகத்தில்‌ 
எழுதியபடியே பேசினான்‌. ஆறுமுகப்‌ பாண்டியைத்‌ தன்‌ பக்கத்தில வரவழைத்த படியே 


சொன்னான்‌. 


“உங்க தங்கை ரொம்ப வீக்கா இருக்காங்க... எங்கயாவது மருத்துவமனையில்‌ சேர்த்து 
குளுகோஸ்‌ ஏத்துங்க... கொஞ்சம்‌ நடமாட முடிஞ்சதும்‌ இந்த மருந்துகளைக்‌ 
கொடுங்க... ஒங்க ஸிஸ்டருக்கும்‌ உடல்‌ நில பாதிச்சது மாதிரி மனநிலையும்‌ 
பாதிச்சுடப்படாது. இது தூக்க மாத்திரை... ஒவ்வொரு ராத்திரிக்கும்‌ ஒரு 
மாத்திரையாய்‌, ஏழு நாளைக்குக்‌ கொடுங்க...” 


“தெய்வம்‌ மாதிரி வந்தீங்க!” 


11 


“நான்தான்‌ பேயாயிட்டேன்‌...” 


பிள்ளையார்‌, பிரமிளாவின்‌ முதுகை மீண்டும்‌ தட்டிக்‌ கொடுத்தார்‌. முத்து உள்ளே 
போனான்‌. இப்போது மீண்டும்‌ மரகதத்தின்‌ ஒப்பாரி. அவளின்‌ குரல்‌ அடங்கியதும்‌ 
முத்து கண்களைத்‌ துடைத்துக்கொண்டு வெளியே வந்தான்‌. பிள்ளையார்‌ மகனுக்கு 


ஆணையிட்டார்‌. 


“ஏடா பெரியவன்‌. இன்னிக்கு பஸ்ல நெரிசலா இருக்கும்‌. சேர்மன்‌ கோவில்‌ விசேஷம்‌ 
பாரு... பஸ்ல இடம்‌ பிடிச்சு ஏத்திட்டு வா. நான்‌, வயலுக்குப்‌ போறேன்‌. நான்‌ 


உங்களை மறக்கவே மாட்டேன்‌... பிரமிளா. ஒன்னோட பெருந்தன்மை... பெரு...” 


பிள்ளையாரால்‌ பேச முடியவில்லை. ஓடிவிட்டார்‌. 


அவர்களை வழியனுப்ப டவுன்வரைக்கும்‌ போக வேண்டியிருந்ததால்‌, 
ஆறுமுகப்பாண்டி வீட்டுக்குள்‌ போனான்‌. அவனுக்குச்‌ சட்டையை நீட்டியபடியே 


கோமளம்‌ கேட்டாள்‌. 


“சுயம்புவோட நிலமைபற்றி ரகசியமா பேசினது மாதிரி இருந்ததே... டாக்டர்‌ என்ன 


சொல்றார்‌?” 


ஆறுமுகப்பாண்டி அவள்‌ நீட்டிய சட்டையை வாங்காமல்‌ வேறு சட்டையைப்‌ 


போட்டுக்கொண்டு வெடித்தான்‌. 


“அன்றைக்குக்‌ கேட்டே பாரு... நானும்‌, சுயம்புவுக்கு அக்காளா ஆகிட்டு வாறேன்னு. 
அது நிசந்தானாம்‌. நானும்‌ பொம்பளையா ஆகிக்கிட்டே இருக்கேனாம்‌. ஒனக்கு எந்த 
சுகமும்‌ தர முடியாதாம்‌. ஒன்னைப்‌ பொறுத்த அளவில்‌ நான்‌ பேடிதான்‌...!” 


“அய்யோ... கடவுளே... நீங்களும்‌ ஏதாவது மருந்து சாப்பிடலாமேன்னு சொல்ல 
வந்தேன்‌... டேவிட்டு ஒங்களுக்கு மருந்து சாப்பிடணுமுன்னு சொன்னாரான்னு கேட்க 
வந்தேன்‌...” 


12 


“ஒனக்கு எல்லாருமே அவன்‌ இவன்‌. இந்த டாக்டர்‌ பையன்‌ மட்டும்‌ எப்படி அவரு... 


அவன்‌ மருந்து எனக்கு வேணுமா? இல்ல அவனே ஒனக்கு மருந்தா வேணுமா...” 


கோமளம்‌, வெடித்திருப்பாள்‌. அது அசிங்கம்‌ என்று அப்படியே தரையையே 
பார்த்துக்கொண்டு நின்றாள்‌. அவன்‌ வெளியேறினான்‌. அவர்கள்‌ “எக்கா வாறோம்‌” 
என்று விடைபெற்றதோ, அவளை ஆச்சரியமாகப்‌ பார்த்துவிட்டுப்‌ போவதோ, அவள்‌ 
பார்வையில்‌ படவில்லை. செவியில்‌ விழவில்லை. அப்படியே குன்றிப்போய்‌ நின்றாள்‌. 
சுயம்புவை, சுக்கு நூறாக்க வேண்டுமென்ற ஆவேசம்‌. அந்த ஆவேசத்திலேயே 
அங்குமிங்குமாய்‌ பார்த்தபடி நடந்தாள்‌. கால்‌ வலித்தபோதுதான்‌ கால நேரம்‌ தெரிந்தது. 


வெளியே வேப்பமரத்தடியிலிருந்து திரும்பப்‌ போனாள்‌. 


“ஒங்களுக்கு மணியார்டர்‌ வந்திருக்கு. சுயம்பு அனுப்பியிருக்கார்‌...” 


கோமளம்‌, அந்த தபால்காரரையே சுயம்பு போல்‌ எரித்துப்‌ பார்த்தாள்‌. 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 23 


அந்தச்‌ சேரியின்‌ சேரிக்குள்‌, சராசரி நாளைவிடச்‌ சுவையான நாள்‌. 


சென்னையிலுள்ள அத்தனைப்‌ பேட்டைகளிலிருந்தும்‌ 'அலி அலியான' கூட்டம்‌. 
பெரும்பாலானவர்கள்‌ பட்டுச்‌ சேலை கட்டியிருந்தார்கள்‌. 'கில்ட்டோ,' "கவரிங்கோ' 


அல்லது தங்கமோ அத்தனை நகைகளும்‌ கழுத்திலும்‌ காதிலும்‌ மின்னின. ஒரு பந்தல்‌ 
கூடப்‌ போடப்பட்டிருந்தது. அத்தனைபேரும்‌, பேட்டை, பேட்டையாய்‌ நின்று 


கொண்டிருந்தனர்‌. பந்தலுக்கு அப்பால்‌ மூன்று பெரிய கல்‌ அடுப்பில்‌ அண்டாச்‌ சோறு 
கொதித்தது. அதேமாதிரியான சின்னக்கல்‌ அடுப்பில்‌ இன்னொரு ஈயப்‌ பாத்திரத்தில்‌ 
கோழியோ, ஆடோ குழம்பாகிக்‌ கொண்டிருந்தது. அந்தச்‌ சேரிப்‌ பெண்களில்‌ நிசமான 
பலரும்‌, சமையலுக்கு ஒத்தாசை செய்தார்கள்‌. காய்ந்துபோன வயிறுகளையும்‌ 


ஒடுங்கிப்போன மார்பெலும்பையும்‌ காட்டிய குழந்தைகளை அவர்களின்‌ அம்மாக்கள்‌, 


13 


இழுத்துக்‌ கொண்டு போனாலும்‌, அலிச்சமூகம்‌ விடவில்லை. தாய்களையும்‌ 
குழந்தைகளையும்‌ சேர்த்தே இழுத்தது. 


அந்தப்‌ பந்தலின்‌ நடுப்பகுதி ஒரு ஓலைக்குடிசையின்‌ வாசலுக்குமேல்‌ உள்ள ஆகாயக்‌ 
கூரையைத்‌ தட்டி நின்றது. அந்தக்‌ குடிசையின்‌ சுவரோரத்‌ திட்டில்‌ முர்கேவாலி 
மாதாவின்‌ படம்‌. சாமுண்டீஸ்வரி, மாதிரியான தோற்றம்‌. ஆனாலும்‌, அம்மா 
சிங்கத்திற்குப்‌ பதிலாக, சேவல்‌ மீது சாய்ந்து நின்றாள்‌. அந்தச்‌ சேவல்‌ கொண்டை 
பெருத்தும்‌ சிவந்தும்‌, வானவில்‌ வண்ணக்‌ கலப்பில்‌ தோன்றியது. அதன்‌ அலகில்‌ ஒரு 
மூர்க்கத்தனம்‌ - மாதாவின்‌ கண்களைப்போல்‌. அந்தக்‌ கண்களில்‌ கீழ்நோக்கிப்‌ பாயும்‌ 


ஒளிக்கற்றைகள்‌ படத்துக்குள்‌, மேலே ஒரு கோவில்‌ படம்‌. மாதாவின்‌ பல கைகளில்‌ 


ஒன்றில்‌ திரிசூலம்‌. இத்தனை லட்சணங்களும்‌ கொண்ட அந்தப்‌ புகைப்படத்தின்‌ 
முன்னால்‌ வாழையும்‌ ஆரஞ்சும்‌ மண்டிக்‌ கிடந்தன. குத்துவிளக்கு தீபம்‌ குதித்துக்‌ 
குதித்து ஒளிர்ந்தது. ஊதுபத்திகள்‌ ஊதாமலே சிவப்புக்‌ குன்றி முத்துக்களைக்‌ காட்டின. 


அம்மாவின்‌ படத்திற்கு முன்பு, பத்தாவது படிப்புக்‌ காரியான பாத்திமா சம்மணம்‌ 
போட்டு உட்கார்ந்திருந்தாள்‌. அவர்கள்‌, வழக்கப்படி ஒரே பச்சை மயம்‌, அவளின்‌ 
புடவையும்‌ பச்சை ஜாக்கெட்டும்‌ பச்சை வளையல்களும்‌ அப்படியே புருவ மையும்‌ 
உதட்டுச்‌ சாயமும்‌, பச்சை பச்சை. நெற்றியிலும்‌, பச்சை பிளாஸ்டிக்‌ பொட்டு... 
எல்லாமே பச்சையாக, அவள்‌ இலை தழைகளோடு கூடிய செடியில்‌ சிவப்பு 


ரோஜாவாக ஜொலித்தாள்‌. 


இதற்குள்‌, பேட்டை அலிகளுக்கிடையே ஒரு சின்னச்‌ சண்டை. சேலை கட்டாமல்‌ 
லுங்கி கட்டியவர்களை ஜமாவிலிருந்து தள்ளிவைக்க வேண்டுமென்று ஒரு புடவை 
சொல்ல, லுங்கிகளுக்கும்‌ புடவைகளுக்கும்‌ போர்‌ துவங்கியது. ஒரு பக்கத்து லுங்கிகள்‌, 
இடதுகையை நீட்டி, வலது கையை அதற்குமேல்‌ பிடித்து, மேல்‌ கையை 
அங்குமிங்குமாய்‌ உருட்டி, இரு உள்ளங்‌ கைகளையும்‌ ஒன்றோடு ஒன்று தட்டி, போர்ச்‌ 
சத்தம்‌ எழுப்பினார்கள்‌. இது மாதிரிதான்‌ எதிரணியும்‌... “புடவை வாங்கிக்‌ கொடுங்கடி 
கட்டிக்கிறோம்‌..” “அடியே என்‌ சக்களத்திகளா லுங்கிய கிழிச்சு புடவை மாதிரி 
கட்டுங்களேன்டி... அடுத்தவாட்டி இப்படி ஜமாவுக்கு முண்டமா வந்தீங்க, நடக்கிற 
கதையே வேற...” 


14 


இருதரப்பும்‌, போர்‌ வார்த்தைகளை விட்டன. ஒருதரப்பு பேசும்போது, மறுதரப்பு 
இடையில்‌ குறுக்கிடாது. அது பேசி முடித்ததும்‌, மேல்‌ கையையும்‌ கீழ்‌ கையையும்‌ தட்டி 
திட்டுக்களை வெளிப்படுத்தும்‌... இருபக்கமும்‌ சேராதவர்கள்‌ “தத்தேறி முண்டைங்களா! 
நீங்க போடற சத்தத்துல முர்கேவாலி மாதாவே ஓடிடப்‌ போறாள்‌. ஒக்காருங்கடி. ஒங்க 


புத்திக்குத்தான்‌ நம்மள பொட்டை பொட்டைன்னு பொறுக்கிப்‌ பயல்க 


சத்தாய்க்கிறாங்க. அதைக்‌ கேக்க வக்கு இல்ல... வந்துட்டாளுக சக்களத்திங்க...” 


இதற்குள்‌, குருவக்கா, ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு அலியைக்‌ கூட்டி வந்தாள்‌. 
பின்னால்‌ பவ்வியமாய்‌ திரும்பித்‌ திரும்பிப்‌ பார்த்தபடியே, அவளை லேசாய்க்‌ கையைப்‌ 
பிடித்து முன்னோக்கி நடந்தாள்‌. வழி அடைத்தவள்களில்‌, அவளுடைய 'சேலாக்களை' 
மட்டும்‌ காலால்‌ இடறிப்‌ 'பெரியவங்களுக்கு வழி விடுங்கடா, விடுங்கடி' என்று மாறி 
மாறி 'டா£வும்‌, 'டி'யும்‌ போட்டு போட்டு குரு அலியைக்‌ கூட்டிப்போனாள்‌. உடனே 
பத்தாவது வகுப்பு பாத்திமா உட்கார்ந்தபடியே இருவர்‌ கால்களையும்‌ கையால்‌ 
தொட்டு, அதற்காக வளைத்த உடம்பை நிமிர்த்தினாள்‌. குருவக்கா, அவள்‌ தாய்‌ 
மதனாவிடம்‌ கத்தினாள்‌. “நல்லா இருக்குடிம்மா ஒன்‌ பொண்ணு செய்யுற காரியம்‌. 


எழுந்து கும்பிட்டால்‌ என்னவாம்‌...” 


இதற்குள்‌, குரு அலி, முர்கேவாலி மாதா முன்‌ உட்கார்ந்தார்‌. எல்லோரும்‌ கல்லடுப்பில்‌ 
வைக்கப்பட்ட பச்சை வண்ணம்‌ தீட்டப்பட்ட பால்‌ செம்பையே பார்த்தார்கள்‌. பால்‌ 


பொங்கியபிறகே, பூஜை... 


முன்னால்‌, ஒரேயடியாப்‌ போகாமலும்‌, அதே சமயம்‌ பின்‌ தங்காமலும்‌ மத்தியில்‌ 
சுயம்புவோடு இருந்த பச்சையம்மா, அந்த நிகழ்ச்சி பற்றி விளக்கப்‌ போனாள்‌. பச்சைக்‌ 
கரை போட்ட, வெளிர்‌ மஞ்சள்‌ சேலையில்‌, வெள்ளை வளையல்களில்‌, பச்சை 
மதலைபோல்‌ அனைவரையும்‌ ஊடுருவிப்‌ பார்த்த சுயம்புவை, முட்டியில்‌ செல்லமாய்‌ 
தட்டியபடியே, மெதுவான குரலில்‌, பச்சையம்மா விளக்கினாள்‌. எவளாவது, ஒரு 


லோலாயி தன்னோட விளக்கம்‌ சரியில்லை என்று தட்டிக்‌ கேட்டுவிடக்கூடாதே என்ற 
எச்சரிக்கை உணர்வோடு இந்த மாதிரி சமாசாரங்களை இப்படித்தான்‌ ரகசியமாய்‌ பேச 


வேண்டும்‌ என்பது போல்‌ பேசினாள்‌. 


15 


“அதோ படத்துல இருக்கவள்தான்‌ ஒன்னோட, என்னோட, நம்மோட லோகமாதா... 
இந்த மாதா மூலம்‌ தான்‌ மகளே நாம்‌ உற்பத்தியானோம்‌. அந்தக்‌ கதைய சொல்றேன்‌ 
கேள்‌. அதோ... மாதா படத்துல. மேலே ஒரு கோட்டை தெரியுது பாரு. அந்தக்‌ 
கோட்டையில்‌ இருந்து ஒரு காலத்துல அரசாண்ட மவராசா காட்டுக்கு வேட்டையாடப்‌ 
போயிருக்கான்‌. அங்கே, துர்க்காதேவி தன்‌ தம்பியோட ஏதோ பேசிட்டு 
இருந்திருக்காள்‌. மவராசா பார்த்துட்டான்‌. தேவிகிட்ட போயி 'ஒன்னோட நான்‌ 


சேரணும்‌. சாயங்காலம்‌ வருவேன்‌. தயாரா இருன்னு சொல்லிட்டுப்‌ போயிட்டான்‌. 


அரசனாச்சே... தடுக்க முடியுமோ... இப்போ நமக்கு எப்படி போலீசோ அப்படி அப்போ 
அவங்களுக்கு மவராசா. துர்க்கா தேவி, தவியாய்‌ தவிச்சாள்‌. உடனே, தம்பிக்காரன்‌ 
அக்கா சேலையை உடுத்துக்கிட்டு அவள மாதிரியே வேசம்‌ போட்டான்‌, அக்காவுக்கு 
தன்னோட துணியக்‌ கொடுத்து, அவளுக்கு ஆம்பளை வேஷம்‌ போட்டு வாசல்ல 
உட்கார வச்சுட்டு இவன்‌ குடிசைக்குள்ள போயிட்டான்‌. சொன்ன நேரத்துக்கு வந்த 
மவராசா, குடிசைக்குள்‌ போய்‌, பொம்பளை வேடம்‌ போட்டவனை ஏதோ பண்ணிட்டுப்‌ 
போயிட்டான்‌. வெளியே வந்த தம்பி, துர்க்காதேவியைப்‌ பார்த்தான்‌. பக்கத்துல வந்த 
ஒரு நாயை கீழே வெட்ட வேண்டியதை வெட்டிட்டு, தம்பிக்கும்‌ அப்படி வெட்டிட்டாள்‌. 
தம்பிகிட்ட சொல்லிட்டாள்‌. இனிமேல்‌ நீ அலியப்பா. ஒனக்குன்னு தனி ஒலகத்தை 
நான்‌ தாறேன்‌! நீ அலி அவதாரமாக பக்ராஜி என்கிற இடத்துக்குப்‌ போ... அங்க 
ஒனக்கு கோயில்‌ கட்டிக்‌ கும்பிடுவாங்க... ஒன்னத்‌ தேடி வார அலிகள்‌ காலுலயும்‌, 
எல்லோரும்‌ விழுந்து கும்பிடுவாங்க... நீயோ ஒன்‌ வம்சாவளியில யாரோ ஒருத்தரைப்‌ 


பார்த்து பொட்டையா போன்னு சொன்னால்‌ சொன்னதுதான்‌. நிச்சயமா பலிக்கும்‌... 


இது, நான்‌ ஒனக்கு கொடுக்கிற வரம்‌ என்று துர்கா சொல்லிவிட்டாள்‌. இதுதான்‌ நம்ம 
வரலாறு. அதனாலதான்‌ 'அறுத்துப்‌ போட்ட' ஒவ்வொரு பொட்டையும்‌, முதல்ல 
நாய்கிட்ட காட்டணும்‌. அப்புறம்‌ நாற்பது நாள்‌ விரதம்‌ இருக்கணும்‌. அதற்குப்‌ பிறகு 
இந்த பாத்திமாவுக்கு நடக்கிறது மாதிரி பூஜை நடக்கும்‌. அப்புறம்தான்‌ அதெல்லாம்‌.” 


பச்சையம்மா, மூச்சு விட்டபோது, சுயம்பு அவள்‌ சொன்னதைக்‌ காதுகளில்‌ 
ஏற்றிக்கொண்டாலும்‌ கருத்தில்‌ ஏற்காததுபோல்‌ கிடந்தான்‌. அப்போதுதான்‌, அவன்‌ 
'உம்‌' கொட்டாமல்‌ இருந்ததை நினைத்த பச்சையம்மா, அவனைத்‌ தன்‌ பக்கமாய்‌ 
நிமிர்த்தினாள்‌. அவன்‌ கண்கள்‌ நீரிட்டன. உதடுகள்‌ துடித்தன. அவள்‌ அவன்‌ முதுகைத்‌ 


தட்டிக்கொடுத்தாள்‌. மனசுக்கும்‌ ஒத்தணம்‌ போட்டாள்‌. 


“ஒடஞ்சக்‌ கல்லு ஒட்டாது மவளே... பிரிஞ்ச உமி நெல்லோட சேராது மவளே... நான்‌ 


16 


இருபத்தஞ்சு ரூபாய அந்த பத்தாவது வகுப்புக்காரிக்கிட்ட கொடுத்தப்போ நீ என்ன 
பைத்தியக்காரின்னு கூட நினைச்சிருப்பே... நீயும்‌, வேலையில சேர்ந்து நல்லா 
இருக்கிறதா அட்ரலோட எழுதியும்‌ பார்த்தேன்‌. அப்படியும்‌ 'மனுதாரர்‌ பணத்தை வாங்க 
மறுக்கிறார்‌' என்கிற எழுத்தோட பணம்‌ திரும்பி வந்ததைப்‌ பார்த்தாவது, நீ 
திருந்தணும்‌. நீ அவளை பாசத்தோட அக்கான்னு நினைக்கிறதாலேயே, அவள்‌, 
உன்னை தம்பின்னு துடிக்கிறதா ஆயிடாது... ஒருத்தரப்‌ பத்தி, நாம அவங்க மேல 
வச்சிருக்கிற பாசத்தை வச்சு தீர்மானிக்கோம்‌. இது தப்பு... ஒருத்தர நம்ம விருப்பத்துக்கு 


தக்கபடி பார்க்காமல்‌, அவங்க விருப்பத்துக்கு தக்கபடி எடை போடணும்‌ மவளே...” 


சுயம்பு மெள்ள முணுமுணுத்தான்‌. 


ஒருவேளை அக்காவுக்கு தெரியாம இல்லன்னா அவளைக்‌ கட்டாயப்படுத்தி...” 


“முள்ளுல சேல பட்டாலும்‌, சேலையில முள்ளு பட்டாலும்‌ சங்கதி ஒண்ணுதானே 


மகளே!” 


“அப்போ எப்பவுமே என்‌ அக்காவ, எங்க அம்மாவ...” 


“இனிமேல்‌ எப்பவுமே பார்க்க முடியாதுன்னு நெனச்சிக்க மகளே. இனிமேல்‌, நான்தான்‌ 


ஒனக்கு அம்மா... நல்லதுக்கும்‌, கெட்டதுக்கும்‌ பொறுப்பு. ஒன்னயும்‌ அந்த பாத்திமா 
மாதிரி பூஜையில வச்சு பார்க்கணும்னு ஆசை. அதுக்கு முன்னால ஒன்னை நான்‌ தத்து 
எடுத்துக்கணும்‌. அந்த குருவக்கா என்னடான்னா, தானே ஒன்னத்‌ தத்து எடுப்பாளாம்‌. 
அவளும்‌ நல்லவள்தான்‌. ஒன்மேல அவளுக்கும்‌ ஒரு பாசம்‌. அவள்‌ மகளேன்னு 


கூப்பிட்டாலும்‌, நீ அக்கான்னுதான்‌ பதில்‌ சொல்லணும்‌. சரியாடி..!” 


சுயம்பு, பேசாமல்‌ இருந்தபோது, பச்சையம்மா அவன்‌ தலையை அங்குமிங்குமாய்‌ 


ஆட்டினாள்‌. பிறகு கேட்டாள்‌. “ஒனக்கு யாருடி அம்மா... நானா... குருவக்காவா?” 


“எங்கக்கா... எங்கக்கா...” 


17 


பச்சையம்மா, விட்டுப்‌ பிடிக்க நினைத்தாள்‌. இதற்குள்‌ பால்‌ பொங்கியது. அந்த பச்சை 
செம்பின்‌ நாலு பக்கமும்‌ வெள்ளைக்‌ கோடுகள்‌ விழுந்தன. அது பொங்கிய வேகத்தில்‌ 
எல்லோருக்குமே சந்தோஷம்‌. அது மாதாவின்‌ முன்னால்‌ கொண்டுவரப்பட்டது. 
கற்பூரம்‌ ஏற்றப்பட்டது. எல்லா அலிகளும்‌ அவர்களோடு இரண்டறக்‌ கலந்த 
பெண்களும்‌ ஒரு சேர எழுந்து கும்பிட்டார்கள்‌. அவர்களின்‌ மரபுப்படி சந்தோஷத்தில்‌ 
ஒரு கவலையைப்‌ புகுத்தி ஒரு தோத்திரம்‌ பாடினார்கள்‌. 


“மாதா மாதா... பகுச்சார தேவி மாதா... முர்கேவாலி மாதாவே... இனிமேல்‌ எந்த பிறப்பு 


எடுத்தாலும்‌ இந்த அலிப்பிறப்பு ஆகாது தாயே... ஆகாது...” 


குரு அலி, தாம்பாளத்‌ தட்டிலிருந்து திருநீறையும்‌, குங்குமத்தையும்‌ பாத்திமாவுக்கு 
பூசினார்‌. பொட்டிட்டார்‌. தலை நிறைய பூக்குவியலோடு இருந்த பாத்திமா, 
கள்ளச்சிரிப்பாய்‌ சிரிக்காமல்‌ கண்ணை மூடிக்கொண்டு தலையைச்‌ சுற்றினாள்‌. என்ன 


நினைத்தாளோ... ஏது நினைத்தாளோ... 


எல்லா அலிகளும்‌, குரு அலியிடம்‌, பயபக்தியோடு குங்குமத்தை வாங்கிக்‌ 
கொண்டார்கள்‌. முன்வரிசை, பின்வரிசையாகும்படி முகங்கள்‌ திரும்பின. ஆனாலும்‌ 
தலையில்‌ பால்‌ குடத்தை ஏற்றிய பாத்திமா முன்னால்‌ வந்தாள்‌. இருபுறமும்‌ குரு 
அலியும்‌, குருவக்காவும்‌, தாய்க்காரி மதனாவும்‌ சூழ, அவள்‌ தன்பாட்டுக்கு நடந்தாள்‌. 
அத்தனை அலிகளும்‌, தத்தம்‌ அந்தஸ்தை தாமே நிச்சயித்துக்‌ கொள்வதுபோல்‌ திருத்தி 
அமைந்த வரிசையில்‌ பொருத்தமான இடத்தைத்‌ தேர்ந்தெடுத்தார்கள்‌. 'என்ஜினியர்‌' 
மகள்‌ கிடைத்ததால்‌ தனது அந்தஸ்தை உயர்த்திக்கொண்ட பச்சையம்மா சுயம்புவோடு 
அந்த ஊர்வலத்தின்‌ தலைக்குக்‌ கழுத்துப்‌ பகுதியானாள்‌. 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 24 


அந்த அலி ஊர்வலம்‌, சிரிப்பும்‌ கும்மாளமுமாய்‌ புறப்பட்டது. வளையல்கள்‌ குலுங்கின. 
கொலுசுகள்‌ கும்மாளமிட்டன. சிலர்‌ சினிமாப்‌ பாட்டுப்‌ பாடினார்கள்‌. சிலர்‌ அதற்கு 
ஏற்றாற்போல்‌ அங்குமிங்குமாய்‌ ஆடினார்கள்‌. அதேசமயம்‌, வழக்கமான 


ஊர்வலத்தைப்‌ போல்‌ அக்கம்‌ பக்கத்தை அலட்சியமாகப்‌ பார்க்காமல்‌, அடக்க 


18 


ஒடுக்கமாகப்‌ போனார்கள்‌. பிரதான சாலை வழியாய்‌, மயிலாக ஆடி, குயிலாகப்‌ பாடி, 
ஒயிலாக நடந்து, அண்ணா சதுக்கம்‌ வந்து, அதற்கு அப்பால்‌ எழிலகத்திற்கு எதிரே ஒரு 
இறங்கு முனைக்குப்‌ போனபோது, சரிவுப்‌ புல்தரையில்‌ உட்கார்ந்திருந்த நான்கு பேர்‌ 

நேரடி வர்ணனை கொடுத்து, விசிலடித்தார்கள்‌. 


“ஏய்‌ பொட்டைங்களா... ரேட்டைக்‌ கூட்டிட்டிங்களாமே. பொட்டைங்களா... ஏய்‌ 


பொட்டை, ஒன்னத்‌ தான்‌. கொஞ்சம்‌ போஸ்‌ கொடுமே...” 


“இதுகளுக்கு இன்னிக்கு இன்னடா வந்திட்டு...” 


“ஏதாவது ஒரு பொட்டை வயசுக்கு வந்திருக்கும்‌... இதோ அந்த பொட்டைக்கிட்டய 


கேக்கலாமே... ஏய்‌ பொட்டை... பொட்டைப்‌ பையா... உங்களுக்கு வயசுக்கு 


வாறதுன்னா என்னாடி... சொல்லு கண்ணு... கபீரிச்சி மாதிரி போறியே...” 


பெரும்பாலான, அலிகள்‌ கண்டுக்கவில்லை. இந்த மாதிரியான வார்த்தைகளை இந்தக்‌ 
கடற்கரை பொறுக்கிகளிடம்‌ மட்டுமல்லாமல்‌, பங்களா பொறுக்கிகளிடமும்‌ கேட்டுக்‌ 
கேட்டு மரத்துப்‌ போன மனங்கள்‌. ஆனால்‌ சுயம்பு திரும்பித்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. ஒரு 
சில இடங்களில்‌ வீறாப்பாய்‌ நின்று முறைத்தான்‌. அவனிடமே, ஒருத்தன்‌ வயசுக்கு 
வாறது பற்றிக்‌ கேட்டதை, பச்சையம்மாவால்‌ பொறுக்க முடியவில்லை. மகளின்‌ 
பார்வையில்‌ ஒரு வீரத்‌ தாயாக விளங்க நினைத்தாள்‌. மேற்கொண்டு நடக்காமல்‌, 


திருப்பிக்‌ கொடுத்தாள்‌. 


“ஏண்டா எச்சிக்கலைங்களா... பொறுக்கிப்‌ பசங்களா... ஒங்க வீட்லயும்‌ ஒரு பொட்டை 


விழ... எதுக்குடா எங்கள்‌ வம்புக்கு இழுக்குறீங்க!” 


“இது கோபப்பட்டாக்கூட அயகாத்தாண்டா கீது...” 


“ஒங்க ஆத்தாளுங்களப்‌ போய்க்‌ கேளுங்கடா... ஏண்டா எங்கள சித்ரவதை 


செய்யுறீங்க?” 


19 


“அப்படின்னா என்னம்மா கண்ணு... சித்திரத்துல படம்‌ போடுறதா... செந்தமிழ்‌ தேன்‌ 


மொழியாள்‌... அவள்‌... திட்டும்‌ மலர்கொடியாள்‌.” 


இதற்குள்‌ குருவக்கா, அங்கே ஒடி வந்தாள்‌. அந்த அலி வரிசையும்‌ காச்சு மூச்சு 
சத்தத்தோடு அவர்களை வட்டமாய்‌ சூழப்போனது. ஆனால்‌ குருவக்கா விடவில்லை. 
இன்றைக்கு அடித்துவிடலாம்‌... நாளைக்கு அவஸ்தைப்படுவது... அவள்‌ 


பச்சையம்மாவை உலுக்கிய போது, பச்சையம்மா உஷ்ணமாகக்‌ கேட்டாள்‌. 


“போலீஸ்‌ நாயிங்கதான்‌ பொய்‌ கேசு ஜோடிச்சு எங்கள அலக்கழிக்குது... நீங்களும்‌ 


ஏண்டா பிராணனை வாங்குறீங்க...” 


குருவக்கா, பச்சையம்மாவை இழுக்க, பச்சையம்மா சுயம்புவை இழுக்க, அவன்‌, அந்தப்‌ 
புல்லர்களைப்‌ பார்க்க, அவர்கள்‌ வரிசையோடு சேர்ந்தார்கள்‌. குருவக்கா 


பச்சையம்மாவிடம்‌ காதில்‌ பேசினாள்‌. அதற்குள்‌ அவள்‌ புலம்பிக்கொண்டே நடந்தாள்‌. 


“ஒரு நாளா ரெண்டு நாளா... பொழுது விடிஞ்சா பொட்டை... பொழுது போனால்‌, 


பொட்டை... சம்பாதிக்கிற பணத்தைக்‌ கத்தியக்‌ காட்டிப்‌ பிடுங்குறாங்க. இந்தப்‌ 


பொறுக்கிங்களைப்‌ பத்தி போலீஸ்கிட்ட சொன்னா, அந்தப்‌ பொறுக்கிங்களும்‌ 
நம்மளத்தான்‌ புரட்டி எடுக்காங்க... பேஜாரான பொழப்பு... நீ ஏன்‌, கண்‌ கலங்குறேடி! 


நான்‌ இருக்கேன்‌... குருவக்கா இருக்காள்‌.” 


“ஏய்‌ பச்சம்மா... ஒனக்கு மூளை இருக்குதா... அவன்‌ யார்‌ தெரியுமா? பிளேடு 


ராக்கப்பன்‌. பஸ்ல பப்ளிக்காவே கண்டக்டருக்குத்‌ தெரியும்படியாவே அறுக்கிறவன்‌. 


போலீஸாக்குக்‌ கையாளு. அவன்‌ கிட்ட போயாடி வாயாடுறது.” 


“அடக்கடவுளே... எனக்குத்‌ தெரியாமப்‌ போச்சே! நாளைக்கு அவன்‌ குப்பத்துக்குப்‌ 


போயே மன்னிப்புக்‌ கேட்டுக்கப்போறேன்‌... பயப்படாதே மகளே, நட! நாங்க 


இருக்கோம்‌!” 


20 


பச்சையம்மாவும்‌, குருவக்காவும்‌ சுயம்புவோடு கூட்ட வரிசையில்‌ பழைய இடத்தைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டார்கள்‌. இதற்குள்‌, கூட்டமாய்க்‌ கிடந்த கல்லூரிப்‌ பயல்கள்‌ 'ஜிலுக்கு 
ஜிலுக்குதான்‌, குலுக்கு குலுக்குத்தான்‌' என்று ஆரவாரம்‌ செய்தார்கள்‌. உடனே, பல 
அலிகள்‌ அந்தக்‌ கூட்டத்தின்‌ மீது கொசுக்கள்‌ மாதிரி மொய்த்து 'வெளிச்சத்துல 
பாடுறது வீரமில்லடா. இருட்டுப்‌ பக்கமா வாங்கடா மிச்சி' என்று சாதாரணமாய்‌ 
கேட்டபோதே, கல்லூரிப்‌ பயல்கள்‌ வாயடங்கினார்கள்‌. அலிகளும்‌ தெரிந்து 
வைத்திருக்கிறார்கள்‌ - எந்த செட்டை விடணும்‌, எந்த செட்டை தொடணுமுன்னு... 


அந்தக்‌ கூட்டம்‌, ஆளில்லாத கடலோரமாய்தான்‌ போனது. அங்கேயும்‌ வேடிக்கை 
பார்க்கும்‌ கூட்டம்‌ திரண்டது. அதைப்‌ பொருட்படுத்தாமல்‌ சிறிது நேர பிரார்த்தனை, 
பிறகு பாத்திமா செம்புப்பாலை கடலில்‌ ஊற்றினாள்‌. இப்போது அந்தக்‌ கூட்டத்தைப்‌ 
பார்த்து வெட்கத்தோடு சிரித்தாள்‌. வயதுக்கு வந்தாச்சே... 


அவர்கள்‌ ஏதோ ஒரு பெரிய காரியத்தை முடித்து விட்ட திருப்தியில்‌, திரும்பி 
நடந்தார்கள்‌. இப்போது, வயிறு வலிப்பது மாதிரியான பசி. பந்திக்கு முந்து என்ற 


பழமொழிக்கு ஏற்ப ஆடியாடி ஓடினார்கள்‌. அப்போது அந்தப்‌ பக்கமாக ஒரு 
வாட்டசாட்டமான ஆசாமி. இருட்டில்‌ சரியாகத்‌ தெரியவில்லை. ஆனாலும்‌, அவன்‌ 


'சிக்னல்‌' புரியும்படியாகவே இருந்தது. இடம்‌ பொருள்‌ ஏவல்‌ தெரிந்து நடப்பதுபோல்‌, 
சற்றுத்‌ தள்ளி, சுயம்பு மேல்‌ பார்வை போட்டபடியே நடந்தான்‌. பச்சையம்மா 


குருவக்காவிடம்‌ கிசுகிசுத்தாள்‌. 


ம்ம்‌ ௪ ௪ J ௪ ௪ ப்‌ ட்‌ 1] 
எக்கா. அதோ பார்‌ என்னையே முறைக்கான்‌ பார்‌. போகட்டுமா... 


“சாப்பிட்டுட்டு போ...” 


“அதுக்குள்ள அவன்‌ பசி அடங்கிடுமே...” 


“இன்னிக்கு நல்ல நாளுடி..” 


21 


“பாத்திமாவுக்கு நல்ல நாளுன்னா, எனக்கு என்ன வந்தது? எனக்கு எவ்வளவு கடன்‌ 
இருக்கு தெரியுமா... அதோட, இவளுக்கு அறுக்கதுக்கு பணம்‌ வேணும்‌... தத்துக்கு 
பூஜைச்‌ செலவு? எத்தனை செலவு இருக்குது. என்‌ தம்பிப்பய ஒரு பைசாகூட 
கொடுக்காமப்‌ போயிட்டானே! அவன்‌ வீட்லயும்‌ பொட்ட விழ... அய்யய்யோ 
முர்கேமாதா வாய்‌ தவறி சொல்லிட்டேண்டி... அதைப்‌ பெரிசா எடுத்துக்காதடி. என்‌ 
தம்பிமேல கோபப்படாதடி... எங்க வம்சத்துக்கு நான்‌ ஒருத்தி போதும்டி...” 


“சரி, சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வா. இவள எதுக்குடி இழுக்குறே...” 


“இப்பவே தொழில்‌ செய்யாட்டியும்‌, தெரிஞ்சு வச்சுக்கட்டுமே...” 


“எனக்கு என்னமோ சரியாப்படலை... அப்புறம்‌ ஒன்‌ இஷ்டம்‌!” 


“கவலைப்படாத குருவக்கா. என்‌ மகளுக்கு இஷ்டமில்லாமல்‌ எதையும்‌ 
செய்யமாட்டேன்‌. அவள்மேல ஒரு துரும்பு விழக்கூட பொறுக்கமாட்டேன்‌... வாடி என்‌ 


ராசாத்தி...” 


சுயம்புவுக்கு, ஒன்றும்‌ பிடிபடவில்லை. ஆனாலும்‌, அந்த சேரிப்பகுதிக்குப்‌ போகவும்‌ 
அவனுக்குப்‌ பிடிக்கவில்லை. ஒரே நாற்றம்‌. சுடுகாட்டு வாசனை. கருவாட்டுக்‌ 
குமட்டல்‌. கண்ணால்‌ பார்க்க முடியாத அசிங்கம்‌. இந்தக்‌ கடற்கரை எவ்வளவு அகலமா 


இருக்கு. 


பச்சையம்மா குருவக்காவிடம்‌, மகள்மேல்‌ இருந்த தனது ஆதிபத்திய உரிமையை 
நிரூபிக்கும்‌ வகையில்‌, சுயம்புவை இஷ்டமில்லாமல்தான்‌ இழுத்துக்கொண்டு 


போனாள்‌. விட்டுவிட்டுப்‌ போனால்‌ குருவக்கா மகளின்‌ மனதை கலைத்துவிடுவாள்‌ 


என்ற பயம்‌. முறைப்படி தத்துப்‌ பூஜை நடைபெறும்வரை இவள்‌ சட்டப்படியான 
தாயல்ல. முர்கே மாதாவின்‌ படத்துக்கு முன்னாலோ, அல்லது பல்லவன்‌ போக்குவரத்து 
தலைமையகத்திற்கு அருகே உள்ள கோட்டக்கல்‌ முனிஸ்வரன்‌ கோவிலில்‌ சுவிகாரச்‌ 
சடங்குகள்‌ நடத்தி, ஊசி போட்டுப்‌ பெரிதான தனது மார்பகத்தைத்‌ திறந்து, அதன்‌ 
மேல்‌ பூஜை செய்த ஒரு கிண்ணத்துப்‌ பாலை ஊற்றி இந்த சுயம்பு அந்தப்‌ பாலை 


அண்ணாந்து குடிக்கும்வரை அவள்‌ முறைப்படி தாயுமல்ல சுயம்பு மகளுமல்ல... 


22 


சுயம்பு, பசுமாட்டின்‌ பின்னால்‌ நின்று நின்று, போகும்‌ கன்றுக்குட்டிபோல்‌ நின்று 


நின்று நடந்தான்‌. பச்சையம்மாவும்‌ அதேபோல்‌ நின்று நின்று, அவன்‌ தன்‌ பக்கம்‌ 
வந்தபிறகே நடந்தாள்‌. இதற்குள்‌ அந்த ஆசாமியும்‌ போக்குக்‌ காட்டியே நடந்தான்‌. 
பச்சையம்மா சுயம்புவை சிறிது தொலைவில்‌ நிறுத்திவிட்டு அந்த ஆசாமியின்‌ அருகே 
போனாள்‌. அவன்‌ கைகளைத்‌ தூக்கி, தன்‌ தோளில்‌ போட்டுக்கொண்டு நிமிர்ந்து 


பார்த்தாள்‌. பிளேடு ராக்கப்பன்‌... 


அங்குமிங்குமாய்‌ அப்பாவிகள்போல்‌ 'மப்டியில்‌' சிதறியிருந்தவர்கள்‌ வட்டம்‌ போட்டு 
ஓடி வந்தார்கள்‌. ஒருத்தன்‌ எதிர்‌ ஓட்டம்‌ போடாமல்‌ சும்மாவே நின்ற சுயம்புவை அவன்‌ 
முடியைப்‌ பிடித்து இழுத்தான்‌. அவனைப்‌ பார்த்து ஓடிய பச்சையம்மாவை நான்கு பேர்‌ 
குப்புறத்‌ தள்ளினார்கள்‌. ஒரு மப்டி போலீஸ்‌ மிரட்டியது. 


“யாருடா. பொட்டப்பசங்க. போலீஸ்னா ஒனக்கு அவ்வளவு கேவலமாப்‌ போச்சா? 
டேய்‌... அந்தப்‌ புதுச்சரக்கையும்‌ கையைக்‌ கட்டுங்கடா... முகவெட்டு நல்லா இருக்கு... 
ஏண்டி பச்சை. போலிஸ்‌ நாயிங்களா.. ஒன்ன நாய அடிக்கது மாதிரி சாவடி 


கொடுப்பேன்‌ பாரு...” 


பிளேடு ஊக்கிவித்தது. 


“யாரை விட்டாலும்‌ இவள விடப்படாது சார்‌...” 


போலீஸ்காரர்கள்‌ சொல்லப்‌ பொறுக்காமல்‌, பச்சையம்மாவுக்கும்‌, சுயம்புவுக்கும்‌ 


விலங்கு போட்டார்கள்‌. 


சுயம்புவும்‌, பச்சையம்மாவும்‌ வாய்வலி தாங்க முடியாமல்‌ துடித்ததால்‌ அவர்களுக்குப்‌ 


பின்னணிக்‌ குரலாக அந்த ஆட்டோவே அலறிக்கொண்டு ஓடியது. 


கையில்‌ விலங்டெப்பட்ட பச்சையம்மா, ஆட்டோவில்‌ திணிக்கப்பட்ட போது 


விலங்கும்‌ கையுமாய்‌ கும்பிட்டாள்‌. 


23 


“அது பச்ச மதலை சார்‌... விட்டுடுங்க சார்‌... அது ஓட நெனச்சால ஓடியிருக்கலாம்‌... 


சும்மா நின்னுதே சார்‌... அதோட, குற்றவாளி நான்தான்‌ சார்‌... என்‌ மகள்‌ இல்ல சார்‌...” 


அவள்‌ பேசுவதைக்‌ கேட்டுக்கொண்டிருந்த போலீஸாரில்‌ ஒருத்தர்‌ பச்சையம்மாளின்‌ 
வாயில்‌ ஒரே குத்துதான்‌ குத்தினார்‌. அவள்‌ அந்த ஆட்டோவிற்குள்‌ சரிந்து விழுந்தாள்‌. 
இன்னொருத்தர்‌ சுயம்புவின்‌ முடியைப்‌ பிடித்து இழுத்து அவனை அங்குமிங்குமாய்‌ 


ஆட்டினார்‌. தலைமைக்‌ காவலர்‌ சவாலிட்டார்‌. 


தேவடியாப்‌ பையா... திருட்டு மூதேவி... யாருடா நாயி... ஒனக்கு ஆறு மாசமாவது 
வாங்கித்‌ தர்ரேனா... இல்லியா பாரு...” 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 25 


அந்த ஆட்டோவுக்குள்‌, மேலும்‌ நான்குபேர்‌ தங்களை திணித்துக்‌ கொண்டார்கள்‌. 
ஏதோ பேசப்‌ போன பச்சையம்மாவை, ஒருத்தர்‌ முட்டிக்‌ காலாலே இடித்தார்‌. அந்த 
வாகனம்‌, சம்பந்தப்பட்ட காவல்‌ நிலையம்‌ முன்னால்‌ போய்‌ நின்றதும்‌, இரண்டு 
மப்டிகள்‌ இருக்கையில்‌ இருந்தபடியே, அவர்களைக்‌ கீழே தள்ளி விட்டார்கள்‌. 
இருவரும்‌ தரையில்‌ விழப்போன வேளை. ஆனாலும்‌, பச்சையம்மாவும்‌ சுயம்புவும்‌ 
ஒருவரை ஒருவர்‌ ஆதரவாகப்‌ பிடித்தபடி கீழே விழாமல்‌ சமாளித்தார்கள்‌. அது 
போதாதென்று அந்தப்‌ போலீஸ்காரர்‌ பச்சையம்மாவின்‌ பிட்டத்தில்‌ வலதுகால்‌ 
பூட்ஸின்‌ அடையாளத்தைப்‌ பதிய வைத்துவிட்டு, அவர்கள்‌ இருவரையும்‌ 
ஆடுமாடுகளைப்‌ போல்‌ போலீஸ்‌ துரைத்தன முகப்பிற்குள்‌ தள்ளி விட்டார்‌. 


'கிரைம்‌' இன்ஸ்பெக்டர்‌, இருந்த இடத்தில்‌ இருந்த படியே, சிறிது தொலைவில்‌ உள்ள 
'எல்‌ அன்ட்‌ ஓ' இன்ஸ்பெக்டரிடம்‌ கோபம்‌ கோபமாய்ப்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. 


குற்றங்களைக்‌ கவனிக்க வேண்டிய தன்னை, செக்யூரிட்டி டியூட்டிக்குப்‌ போட்டு 


குடிக்க தண்ணீர்‌ கூட கிடைக்காமல்‌ அலைக்கழித்ததை ஒரு அன்றாட நிகழ்ச்சியாகச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. அப்போதுதான்‌ வந்ததுபோல்‌ அவர்‌ முகத்தில்‌ வேர்வைத்‌ 
துளிகள்‌. கைகளில்‌ புழுதித்‌ துகள்கள்‌. கத்தினார்‌. 


“மென்னும்‌ கிடையாது. கன்னும்‌ கிடையாது. முகமூடிக்கொள்ளைய குறைடான்னா 


24 


எப்படிக்‌ குறைக்கறது... வேற பக்கமா போயிடுங்க சாமின்னு கொள்ளக்காரன்‌ காலுல 
விழுந்து கும்பிட முடியுமா... காலையில சாப்பிட்டதப்பா... நீயாவது சட்டம்‌ ஒழுங்கு... 


ஜாலி வேல...” 


அந்த “எல்‌ அன்ட்‌ ஓ இன்ஸ்பெக்டர்‌' ஏதோ பதில்‌ சொல்லப்‌ போனபோது, அந்தப்‌ 
பக்கமாக பச்சையம்மாவும்‌ சுயம்புவும்‌ கொண்டு வரப்பட்டார்கள்‌. சுயம்பு 
அங்கேயிருந்த போலீஸ்காரர்களைக்‌ கண்டு பயந்து விட்டான்‌. கையில்‌ துப்பாக்கி. 
அதுக்கு மேலே சூரிக்கத்தி. என்ன செய்யப்‌ போறாங்களோ... அப்போதும்‌ 
பச்சையம்மா ஆறுதல்‌ சொன்னாள்‌. “மகளே... அழாதே என்‌ மகளே! நம்ம 


இன்ஸ்பெக்டர்தான்‌ மகளே! மாமூலான மனுஷர்‌...!” 


அந்த கிரைமும்‌, பச்சையம்மாவைப்‌ பார்த்து சிரிக்கப்‌ போனார்‌. அவள்‌ முன்கை 


கட்டப்பட்டிருப்பதைக்‌ கண்டு கோபப்படப்‌ போனார்‌. இதற்குள்‌ அவர்களைக்‌ 
கொண்டு வந்த போலீஸாரில்‌ ஒரு வயிற்றுவலிக்காரர்‌ சலூட்டோடு விவரம்‌ 


சொன்னார்‌. 


“இந்தப்‌ பொட்டை நம்ம ராக்கப்பன்கிட்ட நம்மை போலீஸ்‌ நாயிங்கன்னு 
சொல்லியிருக்கான்‌ சார்‌. போலீஸும்‌ பொறுக்கியும்‌ ஒன்றுதானாம்‌. தனியாச்‌ 
சொன்னாக்கூட பரவாயில்ல சார்‌. பொட்டப்பயலுக ஊர்வலத்துல அவனுக 
கைதட்டுறதுக்காக அப்படிப்‌ பேசி யிருக்காள்‌... இவள விட்டுட்டு வந்தால்‌ அப்புறம்‌ 
எந்தப்‌ பொட்டை நம்மள மதிக்கும்‌ சார்‌. நாமும்‌ பொட்டன்னுதானே அர்த்தம்‌...!” 


இன்ஸ்பெக்டர்‌, சுயம்புவின்‌ மீது படர்ந்த பார்வையை விலக்கி, பச்சையம்மாமேல்‌ 
வியாபிக்க வைத்து, அவளை மேலும்‌ கீழுமாகப்‌ பார்த்தார்‌. அந்த ஏச்சு எந்த செக்ஷனில்‌ 
வரும்‌ என்பது மாதிரி நினைத்தார்‌. இதற்குள்‌ வெளியேயிருந்து ஒட்டுக்‌ 
கேட்டுக்கொண்டே ஒரு கான்ஸ்டபிள்‌ வந்து, சலூட்‌ அடித்தார்‌. அதற்கு எதிர்‌ 
விகிதாசார விகிதத்தில்‌ பச்சையம்மாவைப்‌ பார்த்துவிட்டு, இன்ஸ்பெக்டரிடம்‌ அவர்‌ 


பேசினார்‌. 


“சார்‌. ஒன்‌ மினிட்‌ சார்‌. நான்‌ போன வாரம்‌ கஞ்சா கேஸ்‌ சம்பந்தமாய்‌, இவள்‌ 
ஏரியாவுக்கு போனப்போ, ஒரு வளைவுப்‌ பாதையில நடந்துட்டே இருக்கேன்‌. அப்போ 
இதே இந்த பொட்டைப்‌ பயதான்‌ 'வந்துடுவானுவ போலீஸ்‌... வாங்கிக்‌ குடிக்கன்னு' 


25 


பொட்டப்‌ பயல்‌ கிட்ட பேசிட்டிருக்காள்‌ சார்‌. நான்தான்‌ மரியாதையைக்‌ 


காப்பாத்திக்கிறதுக்காக திரும்பி நடந்து பத்து நிமிஷம்‌ கழிச்சுப்‌ போனேன்‌...” 


இன்ஸ்பெக்டர்‌, பாதிக்‌ கோபத்தோடு கேட்டார்‌. 


“திட்டுனதுக்காக மட்டும்தான்‌ பிடித்திங்களா?” 


இப்போது, பச்சையம்மாவே தன்னம்பிக்கையோடு பதிலளித்தாள்‌. 


“இல்லிங்க சார்‌! வழக்கம்போல பீச்ல ஒருத்தனோட... ஆனால்‌ அவன்‌ அடுத்துக்‌ 


கெடுத்த ராக்கப்பன்‌...” 


இன்ஸ்பெக்டர்‌ எழுந்தார்‌. நிதானமாக நின்றார்‌. ஏதோ ஒரு நன்னம்பிக்கையோடு 
பார்த்த பச்சையம்மாவைப்‌ பார்த்து நடந்தார்‌. உயரத்தில்‌ ஆறடிக்கு ஒரு அங்குலம்‌ 
குறைவு. பருமனில்‌ முப்பத்தேழு அங்குலத்திற்கு ஒன்று அதிகம்‌. அவர்‌ பார்த்த 


பார்வையில்‌, நடந்த நடையில்‌ சுயம்பு பயந்துபோய்‌ பச்சையம்மாவின்‌ முதுகுப்‌ பக்கம்‌ 


ஒளிந்தபோது - 


இன்ஸ்பெக்டர்‌ பூட்ஸ்‌ காலால்‌ ஒரு எகிறு எகிறினார்‌. “எம்மா போனேனே” என்று 
அலறியபடியே பச்சையம்மா கீழே விழுந்து, சுயம்புவையும்‌ விழத்தட்டினாள்‌. அந்த 
இன்ஸ்பெக்டர்‌, சுயம்புவை கழுத்தைப்‌ பிடித்துத்‌ தூக்கினார்‌. அவரது கைகளே வாயாகி 
அவன்‌ கழுத்தைக்‌ கவ்வின. அப்படியே அவனைத்‌ தூக்கி பச்சையம்மா மேலே 
போட்டார்‌. சுயம்பு ஒலமிட்டான்‌. “எக்கா, எக்கா. நான்‌ என்ன பாடு படுறேன்னு 


பாருக்கா... பாருக்கா...” 


அக்கா மட்டும்‌ இதைப்‌ பார்த்தால்‌... இன்ஸ்பெக்டரை சும்மா விடுவாளா? எக்கா... 


எக்கா... இங்க வாக்கா இங்க வந்து பாருக்கா... 'மரகதக்கா...' 


இன்ஸ்பெக்டர்‌, போலீஸ்காரர்களை, 'சம்திங்காக' பார்த்துக்கொண்டு, “இந்த மைனர்‌ 


பொட்டை சொல்லுற மேஜர்‌ பொட்டைய ஏன்‌ விட்டீங்க?” என்றார்‌. 


26 


உடனே ஒரு போலீஸ்‌ இன்னொரு சலாட்‌ அடித்துக்‌ கொண்டு “சத்தியமா ரெண்டே 
ரெண்டுதான்‌” என்றார்‌. இப்படித்‌ தன்னை வம்பில்‌ சிக்க வைத்த சுயம்பு கவனிக்கப்‌ 
படவேண்டிய விதத்தில்‌ கவனிக்கப்‌ படுவான்‌ என்பதுபோல்‌ அந்த போலீஸ்காரர்‌ 


அவனை பயமுறுத்திப்‌ பார்த்தார்‌. பச்சையம்மா, வாயில்‌ ஊறிய ரத்தத்தை துடைத்துக்‌ 


கொள்ளாமல்‌ சுயம்புவின்‌ வீங்கிப்போன நெற்றிப்‌ பொட்டைத்‌ தடவிவிட்டாள்‌. பிறகு 
ஏங்கி ஏங்கி அழுதாள்‌. அந்த அவல ஒலியின்‌ பின்னணியில்‌ இன்ஸ்பெக்டர்‌ 
போர்க்குரல்‌ கொடுத்தார்‌. 


“ஏண்டா பொட்டை! அமைச்சருங்க. ஐ.ஏ.எஸ்‌. அதிகாரிங்க நடமாடுற இடத்துல 
நடமாடக்கூடாதுன்னு ஒனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்‌. நீ அரவானுக்கு 
அறுக்கதுமாதிரி நான்‌ அமைச்சருக்கு தாலி அறுக்கணுமா... பாரிமுனை பாலத்துக்குப்‌ 
போக வேண்டியதுதானடா... ஒனக்கு புத்தி சொல்ற போலீஸ்காரங்க நாயா...? அந்த 


அளவுக்கு ஒனக்கு திமுரு! போலீஸ்‌, மாமா மச்சான்னு நெனச்சிட்டே... இந்தாப்பா. 
இவங்கள கவனிக்கிற விதமா கவனியுங்க...” 


பச்சையம்மாவையும்‌, அவள்‌ மேல்‌ கிடந்த சுயம்புவையும்‌, காலால்‌ ஒரு எத்து எத்தி, 


மறுபக்கம்‌ தள்ளிப்போட்டு விட்டு, இன்ஸ்பெக்டர்‌ வெளியே புறப்பட்டார்‌. 
அதற்குமேல்‌ அவர்களை அடிக்கவில்லை. அவருடைய அந்தஸ்துக்கு அவ்வளவுதான்‌ 
முடியும்‌. இதற்குமேல்‌ துப்பாக்கிதான்‌ அவருடைய அந்தஸ்து! ஆகையால்‌ லத்திக்‌ 


கம்பிடம்‌ பொறுப்பை ஒப்படைத்தார்‌. 


சுயம்பு, “மரகதக்கா, மரகதக்கா...” என்று மீண்டும்‌ மீண்டும்‌ சொல்லிச்‌ சொல்லி 


அழுதான்‌. ஒரு தொப்பி மிரட்டியது. 


“ஏண்டா... மரகதக்கா எங்கடா இருக்காள்‌? எங்க இருந்தாலும்‌ அந்தப்‌ பொட்டப்‌ பயல 


நான்‌ சொன்னேன்னு ஸ்டேஷனுக்கு வரச்‌ சொல்லணும்‌... தெரிஞ்சுதா...” 


சுயம்பு துடித்துப்‌ போனான்‌. கையைக்‌ கட்டிய விலங்கை வைத்தே அவரை அடிக்கப்‌ 


போவதுபோல்‌ உடம்பை ஆட்டினான்‌. இதைப்‌ பார்த்து ஏதோ ஒன்றைப்‌ 


புரிந்துகொண்ட ரைட்டர்‌, தலையைக்‌ கவிழ்த்தி, எழுதியபடியே யோசனை சொன்னார்‌. 


27 


“பச்சையம்மா அப்படியே இருக்கட்டும்‌. அந்த சின்னப்‌ பொட்டையோட டிரஸை 


எடுத்துட்டு ஜட்டியோட விடுங்க... பக்கத்துல எதையும்‌ வைக்காதீங்க. தூக்குப்‌ போட்டு 
சாகப்‌ போறவன்‌ மாதிரி முழிக்கான்‌ பாருங்க. அப்புறம்‌. சொல்றதைக்‌ கேட்காமல்‌ 


கஸ்டடி டெத்‌, கற்பழிப்புன்னு வம்ப விலைக்கு வாங்காதீங்க...” 


ஒரு போலீஸ்காரர்‌ ஜோக்கடித்தார்‌. 


“கற்பழிப்புக்குப்‌ பிறகுதான்‌ சார்‌ கஸ்டடி டெத்து. மாத்திச்‌ சொல்லுறீங்க...” 


“ஒன்னமாதிரி ஆளுங்க பிணத்தைக்கூட கற்பழிப்பீங்க... மூள இருக்காய்யா ஒனக்கு. 
சீரியஸ்‌ சமாசாரம்‌ பேசறேன்னு தெரியல...” 


“எஸ்‌ சார்‌...” 


இதற்குள்‌, இந்தக்‌ காவில்‌ நிலையத்தின்‌ பின்‌ கதவு திறக்கப்பட்டது. மூன்று 
கான்ஸ்டபிள்கள்‌ லத்திக்‌ கம்புகளோடும்‌, ரூல்தடியோடும்‌ பச்சையம்மாவையும்‌ 
சுயம்புவையும்‌ தள்ளிவிட்டார்கள்‌. பிறகு இவர்களும்‌ துள்ளிக்‌ குதித்து அங்கே போய்‌ 


கதவைத்‌ தாழிட்டார்கள்‌. 


திறந்த வெளி. சுற்றுமுற்றும்‌ சுவர்‌. நான்கைந்து மரங்கள்‌. ஒரு பெஞ்சில்‌ ஒரு 
லுங்கிக்காரன்‌ குறட்டை போட்டுத்‌ தூங்கினான்‌. அவன்‌ தலைமாட்டில்‌ ஒரு பெண்‌. 


அவளும்‌ தூக்கம்‌. 


ஒரு போலீஸ்‌ சுயம்புவின்‌ சேலையை அவிழ்த்தார்‌. ஜாக்கெட்டைக்‌ கிழித்தார்‌. பிறகு 
அவனை உற்றுப்‌ பார்த்து, “பூ... இதுக்குத்தான்‌ இவ்வளவு அமர்க்களமா...” 
பாவாடையைக்‌ கீழே கொண்டு வந்தார்‌. மெல்லக்‌ கண்ணைத்‌ திறந்தார்‌. அவருக்கும்‌ 


பொட்டைக எப்படி இருக்கும்‌ என்று பார்க்க ஒரு ஆசை. ஆனால்‌, அவன்‌ ஜட்டி 


போட்டிருந்தான்‌. அதற்காகவே, அவனை அடித்தார்‌. லத்திக்‌ கம்பால்‌ குத்திவிட்டார்‌. 
முட்டியைப்‌ பிடித்து இழுத்து முட்டிக்கு முட்டி தட்டிவிட்டார்‌. அவன்‌ வலி 
பொறுக்காமல்‌ அலறியபோது, பச்சையம்மா, “ஏற்கெனவே சூடுபட்ட பிறவிய்யா... 


அடிபட்ட உடம்புய்யா... அடிக்கணுமுன்னா அவளுக்கும்‌ சேர்த்து என்ன 


28 


அடியுங்கையா” என்று மருவினாள்‌. மன்றாடினாள்‌. கும்பிட்டாள்‌. கும்பிட்ட கரங்களை 


எடுக்காமலே நின்றாள்‌. 


போலீஸார்‌ அந்தச்‌ சவாலை, ஏற்றுக்கொண்டார்கள்‌. ஒருவர்‌ தோளைப்‌ பிடித்து 
அவளை உட்கார வைத்தார்‌. இன்னொருத்தர்‌ முட்டிக்கால்கள்‌ வரைக்கும்‌ அவள்‌ 
புடவையை மடித்துவிட்டார்‌. பிறகு இரண்டு கால்களை நெருக்கி வைத்துக்கொண்டு, 
கால்‌ பாதங்களை வளைத்துப்‌ பிடித்துக்கொண்டார்‌. ரூல்தடிக்காரர்‌, அந்தக்‌ கால்களில்‌ 
அந்தத்‌ தடியை வைத்து உருட்டினார்‌. நிலத்தை ஏர்க்கலப்பை உழுவது மாதிரியான 
உருட்டல்‌, உழுத நிலத்திலிருந்து வருவது போன்ற கசிவு. நீர்‌ கொண்ட மண்‌. ரத்தம்‌ 


உண்ட சதை. பிராணனை பிடுங்கும்‌ வலி. 


“எம்மா... எம்மா... முர்கே மாதா... இவனுவ வீட்லயும்‌ ஒரு பொட்டை விழ! ஐயோ, என்‌ 


கண்ணு போச்சே! ஐயோ என்‌ காது போச்சே...!” 


அந்த இரவு முழுவதும்‌, பச்சையம்மா வலி பொறுக்க முடியாமல்‌ அலறினாள்‌. சுயம்பு, 
அக்காவைப்‌ பற்றி அவர்கள்‌ சொன்ன சொல்‌ பொறுக்க முடியாமல்‌, முடங்கிக்‌ 
கிடந்தான்‌. காவலுக்கு இருந்த போலீஸாரும்‌ அடித்த களைப்பில்‌ தூங்கிவிட்டார்கள்‌. 
அந்த, இருவரும்‌ மாடுகள்‌ கட்டப்பட்டதுபோல்‌, சுவரில்‌ உள்ள இரும்பு 


வளையங்களில்‌, விலங்கோடு சேர்த்து கட்டப்பட்டி ருந்தார்கள்‌. அந்த விலங்கோ 
சுயம்புவுக்குத்‌ தலையணை... நாய்ச்‌ சங்கிலி... ஆனால்‌ நாய்கள்‌ குலைக்கலாம்‌. 
இவர்கள்‌ குலைத்தால்‌, அவர்கள்‌ கடிப்பார்களோ... பச்சையம்மா, முனங்குவதைக்கூட, 
மெதுவாய்‌ முனங்கினாள்‌. 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 26 


மறுநாள்‌, காலை ஒன்பது மணி. 


இன்ஸ்பெக்டர்‌, ரவுண்டுக்குப்‌ புறப்படத்‌ தயாரானார்‌, ஜீப்பில்‌ ஒயர்லெஸ்‌ கருவி 
கத்தியது. அவர்‌ மேஜையில்‌ பொருத்தப்பட்ட மைக்கும்‌ யார்‌ யாரிடமோ 
பேசிக்கொண்டிருந்தது. சிலர்‌ துப்பாக்கிகளை துடைத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
போலீஸ்‌ சித்திரகுப்தனான ரைட்டர்‌ கேஸ்‌ கட்டுகளை அடுக்கிக்‌ கொண்டிருந்தார்‌. 


29 


இன்ஸ்பெக்டர்‌, ஒரு ஓரமாய்‌ ஒடுங்கி நின்ற குருவக்காவை ஓரம்கட்டிப்‌ பார்த்தபடியே 


“எஸ்‌...” என்று இழுத்தார்‌. 


இரண்டு கான்ஸ்டபிள்கள்‌, சலூட்டோடு, இரு வரிசைகளைக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 
மகளிர்‌ அணி ஒரு பக்கம்‌. ஆண்கள்‌ அணி மறுபக்கம்‌. இதற்குள்‌ ஒருத்தர்‌, 
சுயம்புவையும்‌, பச்சையம்மாவையும்‌ விலங்கோடு கொண்டு வந்து மத்தியில்‌ 


நிறுத்தினார்‌. பாதி பேருடைய முகங்கள்‌ வீங்கி இருந்தன. இமைகள்‌ பெருத்துக்‌ 


கண்களை மறைத்தன. குருவக்காவைத்‌ தட்டுத்‌ தடுமாறிப்‌ பாதிப்‌ பார்வையால்‌ 


அடையாளம்‌ கண்ட பச்சையம்மா, கதறினாள்‌. கதறிய வாயில்‌ ஒரு லத்தித்‌ தட்டு. 


கப்சிப்‌. 


இன்ஸ்பெக்டர்‌, மகளிர்‌ அணியை ரசனையோடு அனுப்பி வைத்தார்‌. ஆண்கள்‌ 
அணியில்‌ ஒரே ஒருவரை மட்டும்‌ நிறுத்திவிட்டு, மற்றவர்களை வெளியே 
அனுப்பினார்‌. அவர்கள்‌ போனதும்‌ கைவிலங்கோடு நின்ற பச்சையம்மாவை 


உற்றுப்பார்த்து, 'பாடம்‌' நடத்தினார்‌. 


“ஒன்‌ பேர்ல இன்னிக்கு மாற்றமில்ல... பச்சையம்மாதான்‌... அதோ நிக்கான்‌ பாரு... 
பிச்சுமணி... அவன்‌ கொடுத்த கால்‌ கிலோ கஞ்சாவை காலேஜ்‌ பக்கமா கொண்டு 
போகப்‌ போனே... அதுக்காக அவன்கிட்ட முந்நூறு ரூபாயும்‌ அட்வான்‌ஸா 
வாங்கிட்டே... அதுக்குள்ள... நானும்‌ அந்தக்‌ கான்ஸ்டபிளும்‌ கஞ்சா கை மாறுனபோது 
வெடுக்குன்னு பிடிச்சிட்டோம்‌... நல்லா ஞாபகம்‌ வச்சுக்க. கோர்ட்ல சொல்லும்போது 


மாற்றிச்‌ சொல்லிடாதே, அப்புறம்‌ லத்தி பிஞ்சுடும்‌.” 


பச்சையம்மா, புலம்பப்போனபோது, குருவக்கா சிறிது தைரியப்பட்டு, இன்ஸ்பெக்டர்‌ 
முன்னால்‌ வந்தாள்‌. அவரைக்‌ குனிந்து கும்பிட்டாள்‌. சேவலாசனம்‌ போட்ட 
முர்கேமாதாவை எப்படிக்‌ கும்பிடுவாளோ, அப்படி அந்தத்‌ துப்பாக்கி மனிதரைக்‌ 
கும்பிட்டாள்‌. கும்பிடும்‌ கையுமாகக்‌ கெஞ்சினாள்‌. 

“ஸார்‌... ஸார்‌... நீங்க கூப்பிட்ட குரலுக்கெல்லாம்‌ வாறவங்க நாங்க.. .குடிசைக்கு, நீங்க 


ஆள்‌ சொல்லி அனுப்பினாலே போதும்‌. நேர கோர்ட்டுக்கு வந்து செய்யாத குற்றத்தை 


செய்ததாயும்‌, சொல்றோம்‌... கைக்‌ காசுலேயே அபராதமும்‌ கட்டறோம்‌. இந்த ஒரு 
தடவை மட்டும்‌ இந்த பச்சையம்மா செய்த குற்றத்தை கோர்ட்ல சொல்லுங்க சார்‌... 


பொய்‌ கேஸ்‌ வேண்டாம்‌ ஸார்‌...” 


“ஏய்‌ குருவக்கா... கிண்டலா பண்றே... ஒன்ன மாதிரி பொட்டைங்க விபச்சாரம்‌ 


30 


செய்யுறதா கோர்ட்ல வழக்குப்‌ போட்டால்‌, ஜட்ஜ்‌ சிரிப்பார்‌... எனக்கே சிரிப்பு வரும்‌... 


அப்புறம்‌ கொஞ்சநாளா ஒன்ன காணலை... ஏன்‌?” 

“கூவாகம்‌ கோயிலுக்குப்‌ போயிருந்தேன்‌ சார்‌. அப்புறம்‌ கோர்ட்ல நாங்க செய்யுற 
தொழிலையே சொன்னா என்ன சார்‌? அப்படியாவது ஜட்ஜுக்கு கண்‌ திறக்கட்டும்‌... 
சர்க்காருக்கு புத்தி வரட்டுமே...” 


“குருவக்கா... நீ ஒவராப்‌ போறே... மாமூல்காரியேச்சுன்னு விட்டு வைக்கேன்‌.” 


“அந்தப்‌ பாசத்துலதான்‌ சார்‌ நான்‌ பேசுறேன்‌. வேற இன்ஸ்பெக்டரா இருந்தால்‌, 


பேசமாட்டேன்‌ சார்‌. தயவுசெய்து கேளுங்க சார்‌... எங்கள மாதிரிப்‌ பொட்டைகளை... 


யாரும்‌ வீட்டு வேலைக்குச்‌ சேர்க்க மறுக்காங்க. சில்லறை வியாபாரம்‌ செய்தால்‌, 
பொறுக்கிப்‌ பசங்க கிண்டல்‌ பண்றாங்க... எங்களுக்கும்‌ வயிறு இருக்கே சார்‌. 


அதனாலதான சார்‌ வேற வழியில்லாமல்‌ இந்தப்‌ பொழப்பு செய்யுறோம்‌ சார்‌... 


நாங்களும்‌, நல்ல குடும்பங்கள்ல இருந்து நாசமாகி வந்தவங்கதாங்க சார்‌... அதோ அது 


கூட என்ஜினியரிங்‌ காலேஜ்ல படிச்சுது சார்‌. அரசாங்கம்‌ ஊனமுற்றவங்களுக்கு உதவி 


செய்யுது... பெண்களுக்கு எல்லாம்‌ செய்யுது. ஆனால்‌, பெண்ணாவும்‌ ஆகாமல்‌, 
ஆணாவும்‌ போகாமல்‌ அந்தரத்துல நிற்கிற எங்களுக்கு என்ன சார்‌ செய்யுது... இவள 


விட்டுடுங்க சார்‌. இல்லாட்டால்‌ நிச வழக்கு போடுங்க சார்‌...” 


“ஒனக்காக என்ன வேணுமுன்னாலும்‌ செய்வேன்‌. ஆனால்‌, இவள விடப்போறதாய்‌ 


இல்ல...” 


“பொறுக்கிப்‌ பயல்க எங்களை கத்தியக்‌ காட்டி பணம்‌ பறிக்காங்கன்னு ஒங்ககிட்ட 


எத்தனையோ தடவை எழுதிக்‌ கொடுத்தோம்‌. எழுதிக்‌ கொடுத்ததைத்தான்‌ கிழிச்சுப்‌ 


31 


போட்டிங்க. இதையாவது கேளுங்க சார்‌. பங்களா விபச்சாரத்துக்கும்‌, பப்ளிக்‌ 
விபச்சாரத்துக்கும்‌ என்ன சார்‌ வித்தியாசம்‌... எங்கள மட்டும்‌ ஏன்‌ சார்‌ இந்தப்‌ 
பாடுபடுத்துறீங்க! போலீஸ்‌ உறவும்‌ பனைமரத்து நிழலும்‌ ஒண்ணுன்னு சொல்றது 


சரியாப்போச்சே சார்‌!” 


“இந்தாய்யா டேவிட்‌... இவளயும்‌ உள்ள தள்ளு... ஏண்டா பொட்டப்‌ பயலே. எல்லாப்‌ 
பொட்டைகளும்‌ சொல்றதுமாதிரி நானும்‌ ஒன்னை குருவக்கான்னு மரியாதையாய்‌ 
பேசுறேன்‌... 'அய்யோ பாவமுன்னு' பார்த்தால்‌ அதிகப்பிரசங்கித்தனமா செய்யுறே. 
இந்தாப்பா டேவிட்‌!” 


எங்கிருந்தோ ஓடிவந்த கான்ஸ்டபிள்‌ டேவிட்‌, இன்ஸ்பெக்டருக்கு முதலில்‌ சலூட்டை 
அடிப்பதா, அல்லது குருவக்காவை அடிப்பதா என்று யோசித்தார்‌. ஆனாலும்‌, 
சலூட்டைவிட, அடிப்பதில்‌ ஒரு சந்தோஷம்‌ கிடைக்கும்‌ என்பதால்‌ குருவக்காவின்‌ 


பிடறியில்‌ ஒன்று போட்டார்‌. இன்ஸ்பெக்டர்‌ அதற்குமேல்‌ அடிக்காமல்‌ தடுத்து 


விட்டார்‌. பிறகு வெட்டொன்று துண்டொன்றாய்‌ பேசினார்‌. 


“நீ தலைகீழ நின்னாலும்‌ கஞ்சா கஞ்சாதான்‌. கடத்துனது பச்சையம்மாதான்‌...” 


குருவக்கா, விரக்தியுடனும்‌, வெறுமையுடனும்‌ கேட்டாள்‌. 


“அபராதம்‌ எவ்வளவு சார்‌ போடுவாங்க...” 


“அப்படிக்‌ கேளு. புத்திசாலி. ஐநூறு ரூபாய்க்குக்‌ குறையாது... இல்லாவிட்டால்‌, ஒரு 


மாதம்‌.” 


குருவக்கா, பச்சையம்மர்வைப்‌ பார்த்தாள்‌. அதில்‌ பாதிக்‌ குற்றப்பார்வை. பச்சையம்மா 


புலம்பினாள்‌. 


“ஒன்‌ பேச்சைக்‌ கேட்காதது தப்புத்தாங்கா... டிரங்‌ பெட்டிக்குள்ள பேப்பர்‌ மடிப்புக்குக்‌ 


கீழே இருநூறு ரூபா இருக்குது. ரிக்ஷா மணி, பத்திரமா வச்சுக்கச்‌ சொல்லிக்‌ 


32 


கொடுத்தது. முர்கேமாதா படத்துக்குப்‌ பின்னாலே கஷ்டப்பட்டு வாங்குன கால்‌ பவுனு 
தங்க மோதிரம்‌ வச்சிருக்கேன்‌. அய்யோ... கடவுளே. என்‌ மவளுக்காக பாக்கேன்‌. 
இல்லாவிட்டால்‌, அபராதம்‌ கட்டாமல்‌, ஜெயிலுக்கே போவேன்‌! மகளே... என்‌ 


மகளே... கவலைப்படாதே என்‌ மகளே.” 


பச்சையம்மா, சுயம்புவை நெருங்கப்‌ போனபோது, அவன்‌ வீறாப்பாய்‌ சிறிது விலகிக்‌ 
கொண்டான்‌. இன்ஸ்பெக்டர்‌ உச்சரித்த டேவிட்‌ என்ற வார்த்தை அவனை சிலிர்க்க 
வைத்தது. 'டேவிட்‌... என்‌ நிலமையைப்‌ பார்தீங்களா டேவிட்‌! அன்றைக்கு என்னைக்‌ 
காப்பாற்றுனது மாதிரி இன்னைக்கும்‌ காப்பாற்றுவீங்களா டேவிட்‌! இந்தப்‌ 


பச்சையம்மாவால நான்‌ படுற பாட்டைப்‌ பாருங்க டேவிட்‌. பாவம்‌ அவளும்தான்‌ என்ன 


செய்வாள்‌ டேவிட்‌...' 


குருவக்கா, இன்பெக்டரிடம்‌ நல்வார்த்தை கேட்டு விட்டுப்‌ போக வேண்டும்‌ 


என்பதுபோல்‌ கால்களைத்‌ தேய்த்துத்‌ தேய்த்து நின்றாள்‌. அவரோ, எதையும்‌ 
படிக்காமல்‌ கையெழுத்துக்‌ கையெழுத்தாய்‌ போட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. உடனே 
குருவக்கா, பச்சையம்மாவைப்‌ பார்த்து 'கோர்ட்டுக்கு வாறேன்‌'னு குரல்‌ எழுப்பாமலே 
அந்த வார்த்தைகளை மனதுக்குள்‌ சொல்லி, அதற்கு ஏற்ப உதடுகளை ஆட விட்டாள்‌. 
பிறகு, மெள்ள மெள்ள நகர்ந்தாள்‌. இதற்குள்‌, சகல போலீஸ்‌ சம்பிரதாயங்களையும்‌ 
உணர்ந்த ஒரு போலீஸ்காரர்‌ பச்சையம்மாவின்‌ விலங்குப்‌ பூட்டைத்‌ திறந்தார்‌. 
சுயம்புவின்‌ விலங்கும்‌ திறக்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர்‌, முகத்தைத்‌ திருப்பாமலே 


ஆணையிட்டார்‌. 


“பச்சையம்மாவ மட்டும்‌ வேன்ல ஏத்து. சின்னப்‌ பொட்டையப்‌ பற்றி அப்புறம்‌ 


யோசிக்கலாம்‌. பின்னாலகொண்டு போய்‌ நிறுத்து.” 


ஒரு கையில்‌, இரு விலங்குகளை வைத்துக்‌ கொண்டிருந்த கான்ஸ்டபிள்‌ ஒருவர்‌, 
இன்னொரு கையால்‌, சுயம்புவின்‌ கையைப்‌ பிடித்து இழுத்தார்‌. பச்சையம்மா 


இன்ஸ்பெக்டரை காலைத்‌ தொட்டுக்‌ கும்பிட்டாள்‌. கும்பிட்ட கையோடு நிமிர்ந்தாள்‌. 


“நான்‌ பெறாமல்‌ பெற்ற பிள்ளை சார்‌. என்னோட அனுப்பி வையுங்க சார்‌: அவளுக்கும்‌ 


சேர்த்து அபராதம்‌ கட்டுறேன்‌ சார்‌...” 


33 


“எனக்குத்‌ தெரியும்‌... என்ன செய்யனும்முன்னு. இனிமேல்‌ அந்தப்‌ பொட்டையை நீ 


பார்க்க முடியாது...” 


பச்சையம்மா, சிறிது திகைத்து நின்றாள்‌. அவர்‌ சொன்னதன்‌ பொருள்‌ புரிந்து அதிர்ந்து 
போனாள்‌. மீண்டும்‌ ஒரே ஒரு சொல்லில்‌ சொல்ல வேண்டிய அத்தனையையும்‌ ஏற்றி 


வைத்துச்‌ சொன்னாள்‌. “சார்‌... சார்‌... சார்‌... சார்‌...” 


இன்ஸ்பெக்டர்‌, இப்போது பச்சையம்மாவைத்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. 


“அந்த சின்ன பொட்டையை வச்சு. நீ பொழப்ப நடத்தணும்‌. நான்‌ அதுக்கு ஆமாம்‌ 
போடணுமா... இவன எப்படிக்‌ கவனிக்கணும்னு எங்களுக்குத்‌ தெரியும்‌... ஏம்பா! 


நீங்களும்‌ பொட்டைங்களா இவன வேன்ல ஏத்துங்களேப்பா!” 


சுயம்புவை ஒரு கான்ஸ்டபிள்‌ பின்னாலும்‌, பச்சையம்மாவை இரண்டு பேர்‌ 
முன்னாலும்‌ இழுத்துக்‌ கொண்டு போனார்கள்‌. பச்சையம்மா, திரும்பித்‌ திரும்பி 


கத்தினாள்‌. என்ன செய்யணுமோ செய்யுங்கடா' என்று சொல்வது போல்‌ விரக்திப்‌ 


பார்வை போட்ட சுயம்‌ |வைப்‌ பார்த்து ஒப்பாரி வைத்தாள்‌. 


“நான்‌ ஒன்ன பொழப்புக்கு அனுப்ப மாட்டேன்‌ மவளே. இவங்க ஒன்ன எங்க அனுப்பி 
வச்சாலும்‌ எங்கிட்ட ஓடி வந்துடு மவளே... இவங்க என்ன பாடு படுத்துனாலும்‌ அதுக்கு 
மருந்து போட நான்‌ இருக்கேண்டி... நீ வாரது வரைக்கும்‌ நான்‌ உண்ணவும்‌ மாட்டேன்‌ 
ஒறங்கவும்‌ மாட்டேன்‌... ஒன்ன போலீஸ்‌ வரைக்கும்‌ கொண்டு வந்துட்டேனே 


மவளே...” 


பச்சையம்மாவை, போலீஸ்காரர்கள்‌ மீண்டும்‌ அடிக்கப்‌ போனார்கள்‌. அவளோ 
வாயிலும்‌ வயிற்றிலும்‌ தலையிலும்‌ அடித்துக்கொண்டு கால்களைத்‌ தரையில்‌ தூக்கித்‌ 
தூக்கிப்‌ போட்டுக்கொண்டும்‌ அல்லோகல்லோலப்‌ பட்டதால்‌, அந்தப்‌ 
போலீஸ்காரர்களுக்கு அவளிடம்‌, அடிக்க இடம்‌ கிடைக்கவில்லை. அந்த ஏமாற்றத்தை 
அவளை இழுப்பதில்‌ ஒரு வேகமாக்கி, வேனுக்குள்‌ ஏற்ற, வெளியே கொண்டு 


போனார்கள்‌. 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 27 


சுயம்பு, ஆண்‌ என்றோ, பெண்ணென்றோ தன்னை அடையாளம்‌ காணாமலும்‌ 


அடையாளப்படுத்திக்‌ கொள்ளாமலும்‌, ஏதோ ஒரு 'பிறவி' என்பது போல்‌ நின்றான்‌. 


இன்ஸ்பெக்டர்‌, அவன்‌ உடலனைத்தையும்‌, தேடிப்‌ பார்த்தார்‌. ஜட்டியோடு 
மட்டுமிருந்தாலும்‌, அந்தப்‌ பார்வை தாங்கமாட்டாது சுயம்பு, தனது கைகளை எடுத்து 
குறுக்கே போட்டுக்‌ கொண்டான்‌. அவனை அடிப்புதற்காக எழுந்திருக்கப்‌ போனவர்‌, 


அவன்‌ முகம்‌ மாவுபோல்‌ குழைந்திருப்பதையும்‌, கண்கள்‌, பார்வைக்கும்‌ தங்களுக்கும்‌ 


34 


சம்பந்தம்‌ இல்லை என்பது போலவும்‌ இருப்பதைப்‌ பார்த்துவிட்டு, சிறிது இறங்கினார்‌, 


இரங்கினார்‌. ஆனாலும்‌ குரலில்‌ எந்தக்‌ குழைவையும்‌ காட்டாமல்‌ அதட்டினார்‌. 


“ஒரு நாளைக்கு எவ்வளவுடா சம்பாதிக்கிறே. எத்தன பேருகிட்டடா...” 


சுயம்பு, இரு கைகளையும்‌ விரித்துக்‌ காட்டினான்‌. 


“நீ ஏதோ என்ஜினியரிங்‌ காலேஜில படித்ததா பெரிய பொட்டை சொன்னான்‌. எந்தக்‌ 
காலேஜுடா... சொல்றியா. முதுகுத்‌ தோலை உரிக்கணுமா?” 


சுயம்பு பேசப்‌ போவதில்லை என்பதாய்‌ நின்றான்‌. 


“போலீஸ்‌ எதுக்கு இருக்குதுன்னு நெனச்சடா... ஒன்ன மாதிரி பொட்டங்களை 


இஷ்டத்துக்கு விட முடியுமா? சொல்றியா... இல்ல முட்டிக்கு முட்டி வாங்கணுமா...” 


சுயம்பு, மார்பில்‌ குறுக்காய்க்‌ கிடந்த கைகளை எடுத்துக்‌ கீழே போட்டு, முட்டிகளை 


இடுப்புப்‌ பக்கமாக மறைத்துக்கொண்டான்‌. 


“பொறுக்கிப்‌ பயலே. மரியாதையா கேக்கிறதுக்கு பதில்‌ சொல்லு. இல்ல. ஒன்‌ கூட 


35 


இருக்கிற பொட்டப்‌ பயலுவ எல்லாரையும்‌, இங்கே கூட்டிவந்து முட்டிக்கு முட்டி 
தட்டுவோம்‌. ஒன்‌ அம்மாவா... பச்சையம்மா. அந்தப்‌ பயல தட்டுற தட்டுல அவள்‌ 
தானாச்‌ சொல்லிடுவாள்‌. அப்புறம்‌ ஒன்ன பிழைப்பு நடத்த இங்க அனுப்பி 
வைச்சிருக்கறதா குற்றம்‌ சாட்டி, ஒப்பனையும்‌, ஒம்மாவையும்‌ ஊர்லருந்து, இங்கே, 
விலங்கு பூட்டி இழுத்துட்டு வருவோம்‌. போலீஸ்ன்னா லேசு இல்லடா. கிராமத்துப்‌ 
பயல்‌ மாதிரி தெரியுது. உள்ளதச்‌ சொல்லு.” 


சுயம்பு அழுதான்‌. பலமாக அல்ல, மெதுவாக. 


“சொல்றேன்‌. எங்க அம்மாவ விட்டுடுவீங்களா... அப்போ வேனுல ஏறுனாங்களே...” 


“அவளா ஒங்க அம்மா...” 


“அப்படின்னு அவங்கதான்‌ சொல்றாங்க. அவங்கள விட்டுடுவீங்களா!” 


“எங்களுக்கு அதைவிட வேற வேலை இருக்குடா. சொல்லு.” 


“ஊரு நல்லாம்பட்டி. மதுரைக்கும்‌, துரத்துக்குடிக்கும்‌ மத்தியில... அப்பா பேரு 
பிள்ளையார்‌ என்ஜினியரிங்‌ காலேஜ்ல படிச்சேன்‌! சேல கட்டிக்க ஆசை வந்தது. அந்த 
ஆசை எங்க அக்கா கலியாணத்தையும்‌ அடிச்சுட்டு போயிடிச்சு.” 


சுயம்பு, அந்த இன்ஸ்பெக்டரையே ஒரு ஆறுமுகப்‌ பாண்டியாக, நினைத்ததுபோல்‌ 
அழுதான்‌. அழுது அழுது, சொன்னதையே திரும்பத்‌ திரும்பச்‌ சொன்னான்‌. அவனுக்கு, 
தான்‌ இப்படி ஆகிவிட்டோம்‌ என்பதைவிட, அக்காள்‌ கலியாணம்‌ நின்றுபோனதே 
பெரிதாய்த்‌ தெரிந்ததைப்‌ புரிந்துகொண்ட இன்ஸ்பெக்டர்‌, சிறிது சிறுமைப்பட்டார்‌. 
“நானும்‌ இருக்கேன்‌... எனக்கும்‌ ஒரு சிஸ்டர்‌. அவளையும்‌ ஒரு கிரிமினலாவே 


பார்க்கேன்‌.” 


இன்ஸ்பெக்டர்‌ இப்போது மனிதக்‌ குரலில்‌ பேசினார்‌. 


36 


“இந்தாப்பா. இவன எதுவும்‌ செய்யாதீங்க. இவனுக்கு எங்க ஊர்ப்பக்கம்‌... இவன்‌ 
ஏரியா போலீசுக்கு இன்பர்மேஷன்‌ கொடுத்துடுங்க... இவன அவங்கமூலம்‌ இவன்‌ 
வீட்ல ஒப்படைக்கணும்‌. அந்தப்‌ பொட்டப்‌ பயல்வள இவனப்‌ பார்க்க விடாதீங்க. 


ஏதாவது வாங்கிக்‌ கொடுங்க. அங்கே போய்‌ உட்காருடா...” 


சுயம்பு, தானே தன்னைக்‌ கைது செய்துகொண்டு போவது போல்‌ போனான்‌. பின்‌ 
பக்கமாகப்‌ போனான்‌. எவரோ ஒருத்தர்‌ மப்டியில்‌ வந்தார்‌. போலிஸோ... 
கிரிமினலோ... அவனுக்கும்‌, தனக்கும்‌, டீயும்‌ பன்னும்‌ வாங்கிவரச்‌ சொன்னார்‌. 
இதற்காகவே ஓரங்கட்டியிருந்த லாக்கப்பிலிருந்து ஒருவரை பத்து நிமிடத்திற்கு “தேநீர்‌ 
ஜாமீனில்‌' விடுவித்தார்‌. 


அந்தக்‌ காவல்‌ நிலையத்தில்‌ கொல்லைப்புறத்தில்‌ போடப்பட்ட பெஞ்சில்‌ உட்கார்ந்து 


பன்னைக்‌ கடித்து தேநீரை உறிஞ்சிவிட்டு, சுயம்பு அந்த பெஞ்சிலேயே முடங்கினான்‌. 
அங்குமிங்குமாய்‌, போலீஸ்‌ நடமாட்டம்‌. ஒரு பெட்சீட்‌ வந்தது. 'இன்ஸ்பெக்டரின்‌ 
அண்டை ஊர்க்காரனுக்கு, இதுகூடச்‌ செய்யாவிட்டால்‌ எப்படி... அநேகமா 


சொந்தக்காரனா இருக்கணும்‌... இன்ஸ்பெக்டர்‌, கெளரவத்துக்காக மறைக்கான்‌...' 


சுயம்பு, திடீரென்று 'எக்கா' என்று சொல்லி, வீறிட்டு எழுந்தான்‌. தூக்கம்‌ கலைந்து, 
துக்கம்‌ வந்தது. அந்த அக்காவிடம்‌ தன்னை அழைத்துப்‌ போகிறார்கள்‌ என்பதில்‌ ஒரு 
சந்தோஷம்‌. ஆனாலும்‌ அந்த சந்தோஷத்தை அடுத்த நிமிடத்தில்‌ ஒரு சந்தேகம்‌ 
துரத்தியது. 'எதுக்குப்‌ போகணும்‌? இனிமேல்‌ அக்காவுக்கு நடக்கப்போற 
கலியாணத்தை தடுக்கவா... என்‌ காதலைக்‌ கெடுத்திட்டியேன்னு தங்கச்சிகிட்ட திட்டு 
வாங்கவா... அம்மாவ, ஒரு பாவமும்‌ அறியாத என்‌ அம்மாவ பழையபடியும்‌ திட்டவா? 
இதுல்லாம்‌ கெடக்கட்டும்‌. முகவரியோட பணம்‌ அனுப்பி வெச்சேன்‌... மூஞ்சியில்‌ 
அடித்தது மாதிரி திருப்பி அனுப்பிட்டாங்க. அது என்‌ வீடுல்ல... நான்‌ இன்னும்‌ 
அக்காவுக்கு தம்பி, பெத்தவங்களுக்கு பிள்ளை. ஆனால்‌ தம்பிக்கு அக்கா இல்ல. 


பிள்ளைக்கு பெத்தவங்களும்‌ இல்ல... 


சுயம்பு, வீறாப்பாய்‌ உட்கார்ந்தான்‌. மாட்டேன்‌, பார்க்க மாட்டேன்‌; போனால்தானே 


பார்க்க. அப்போ... 


37 


சுயம்பு, அங்குமிங்குமாய்‌ நோட்டமிட்டான்‌. பின்‌ பக்கமும்‌, கிழக்குப்‌ பக்கமும்‌ சின்னச்‌ 


சுவர்கள்தான்‌. ஒரே தாவில்‌ குதித்து விடலாம்‌. தப்பித்தாக வேண்டும்‌. இல்லையானால்‌, 
வீட்டுக்குக்‌ கொண்டு போகப்பட்டு, அந்த வீடே ஒரு லாக்கப்பாகும்‌. இவன்‌ 
பிரச்னையே, அந்த வீட்டுக்கு ஒரு தண்டனையாகும்‌. 


சுயம்பு, கிழக்குப்‌ பக்க சுவர்‌ அருகே போனான்‌. எக்கிப்‌ பார்த்தான்‌. சரிப்படாது. ஏதோ 


ஒரு கம்பெனி... பழையபடியும்‌ பிடிபட்டு, முன்பக்கம்‌ வழியாய்‌ இந்தப்‌ 


பின்பக்கத்திற்குக்‌ கொண்டுவந்து விடுவார்கள்‌. அவன்‌, அந்தச்‌ சுவரைப்‌ பிடித்தபடியே 


பின்பக்கமாய்‌ வந்தான்‌. எட்டிப்‌ பார்த்தான்‌. குடிசைப்‌ பகுதி. இதற்கும்‌ அந்தப்‌ 
பகுதிக்கும்‌ இடையே ஏகப்பட்ட மரியாதைத்‌ தனமான இடைவெளி. 


அந்தச்‌ சுவரில்‌ கை போடப்போன சுயம்பு, தன்னையே பார்த்துக்‌ கொண்டான்‌. ஜட்டி. 
இதோடு போனால்‌, அவன்‌ அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறானே, கீழ்ப்பாக்கம்‌, அங்கே 
சேர்த்துவிடுவார்கள்‌. அவன்‌ மீண்டும்‌ இருந்த இடத்திற்கே வந்தான்‌. இப்போது 
போலீஸ்‌ நடமாட்டம்‌ முன்பக்கம்கூட அதிகமாக இல்லை. லேசாய்‌ பின்‌ கதவைச்‌ 
சாத்தினான்‌. கீழே குவியலாய்க்‌ கிடந்த சேலையைப்‌ பார்த்தான்‌. அதன்‌ மேலேயே பல 
பூட்ஸ்‌ தடங்கள்‌. அவன்‌ அந்தப்‌ புடவையை எடுத்தான்‌. பச்சைக்கரை போட்ட வெளிர்‌ 
மஞ்சள்‌ புடவை. கட்டலாமா... பட்டறிவு எச்சரிக்க, அவன்‌ பகுத்தறிவுவாதியானான்‌. 
அந்தச்‌ சேலையை அவன்‌ இரண்டாகக்‌ கிழித்தான்‌. ஒன்றை இடுப்பில்‌ சுற்றிக்‌ 
கொண்டான்‌. ஒன்றை இடுப்புக்குமேல்‌ கழுத்துவரை சுற்றி உடம்பின்‌ ஒரு அங்குல 


இடைவெளி தெரியாமல்‌ தன்னை மறைத்துக்‌ கொண்டான்‌. மறைந்து கொண்டான்‌. 


ஆனாலும்‌, அவனுக்கு ஒரு உறுத்தல்‌, போலீஸார்‌ தன்னை இவ்வளவு தூரம்‌ 
நம்பும்போது, இப்படிப்‌ போகலாமா? 'ஏன்‌ போகக்கூடாது. காரணம்‌ இல்லாமல்‌ 
என்னை எதுக்காகக்‌ கொண்டு வரணும்‌. இந்தக்‌ காரணமின்மையே நான்‌ தப்பிக்க ஒரு 


காரணம்‌.' 


சுயம்பு, பின்புறமாய்‌ நகர்ந்து, அந்தச்‌ சுவரைப்‌ பிடித்தபடியே காவல்‌ நிலையத்தின்‌ பின்‌ 
சுவர்ப்பக்கம்‌ வந்தான்‌. இரண்டு கைகளையும்‌, ஊன்றியபடி ஒருபக்கமாய்‌ உடலைச்‌ 
சாய்த்து, அதில்‌ ஏறினான்‌. மறுபுறம்‌ 'காவாய்ச்‌' சுவரில்‌ குதித்தான்‌. நல்லவேளை, 


யாரும்‌ பார்க்கவில்லை. கிழக்குப்‌ பக்கமாக ஓடினான்‌. ஒரு முட்டுச்‌ சந்து அங்கிருந்து, 


38 


தெற்குப்‌ பக்கமாய்‌ போய்‌, குடிசைப்‌ பகுதிக்குள்‌ மறைந்து. அதன்‌ மேற்குப்‌ பாதை 
வழியாய்‌ நடந்து. மனிதக்‌ கூட்டத்தில்‌ கரைந்து அங்குமிங்குமாய்‌ திரும்பித்‌ திரும்பி ஓட 
வேண்டிய வெட்ட வெளியில்‌ ஓடி, நடக்கவேண்டிய சந்தடிப்‌ பகுதியில்‌ நடந்து, நிற்க 
வேண்டிய 'பல்லவப்‌' பகுதிகளில்‌ நின்று - 


சுயம்பு எப்படியோ சென்ட்ரல்‌ ரயில்‌ நிலையத்திற்கு வந்துவிட்டான்‌. ஏதோ ஒரு 
போலீஸ்‌ ஜீப்‌ அவன்‌ பக்கமாக நகர்வது போல்‌, ஒரு மாயை. டிக்கெட்‌ வாங்கப்‌ போவது 
போல்‌ ஓடினான்‌. ஒரு இடுக்கு கவுண்டர்‌ வழியாக நடந்து மறுபக்கம்‌ போய்‌ மற்றொரு 
வாசல்‌ வழியாய்‌ உள்ளே காத்திருப்போர்‌ கூட்டத்தில்‌ கலந்து கொண்டான்‌. பயணச்‌ 
சோர்வில்‌ படுத்தவர்கள்‌. பயணத்திற்காகத்‌ துடிப்பவர்கள்‌... எதுவுமே புரியாமல்‌ 
விழிப்பவர்கள்‌... அழுகின்ற குழந்தைகள்‌, எங்கும்‌. ஏதோ ஒரு அவலச்‌ சத்தம்‌ 
மாதிரியான ஓசை. சிறிது நேரத்தில்‌ சில போலீஸ்‌ தொப்பிகள்‌... 


சுயம்பு எழுந்தான்‌. தலையில்‌ முக்காடு போட்டுக்‌ கொண்டான்‌. மஞ்சள்‌ ஆடை கட்டிய 
ராமலிங்க சுவாமிகள்‌ மாதிரியான தோற்றம்‌. போலீஸிடமிருந்து தப்பிக்க, அந்தச்‌ 
சேரியின்‌ சேரிக்குப்‌ போகவேண்டும்‌ என்ற ஒரு சின்ன எண்ணம்‌ கூட அவனுக்கு 
ஏற்படவில்லை. அதை நினைப்பதற்கே மறுத்தான்‌. அந்த வாசத்தை ஏதோ ஒரு கெட்ட 
கனவு என்றே நம்பினான்‌. அங்கே போவதைவிட எங்கே வேண்டுமானாலும்‌ 


போகலாம்‌. ஆனாலும்‌ அந்தப்‌ பச்சையம்மா மேல்‌ ஒரு பச்சாதாபம்‌. 


ஏதோ ஒரு ரயில்‌ கூச்சலிட்டது. அது, எதுவாக இருந்தாலும்‌ பரவாயில்லை 
என்பதுபோல்‌, அதை நோக்கி ஓடினான்‌. கண்ணுக்குத்‌ தெரிந்த போலீஸ்‌ தொப்பிகளில்‌ 
அவனைக்‌ கட்டியடித்தவர்களும்‌ இருப்பதாக அவனுக்கு ஒரு அனுமானம்‌. அவர்களும்‌ 
தன்பக்கம்‌ நகர்வதுபோன்ற எண்ணம்‌. அவன்‌ ஓடினான்‌. அந்த ரயில்‌ பெட்டியில்‌ ஒரு 
பிடியைப்‌ பற்றியபோது, கால்கள்‌ தரையில்‌ உராய்ந்தன. உள்ளே நின்ற யாரோ 
இரண்டு பேர்‌, அவன்‌ கையைப்‌ பற்றி உள்ளே இழுத்துப்‌ போட்டார்கள்‌. பயணிகளின்‌ 
இருக்கைக்கு அப்பாலுள்ள எல்லைப்புறம்‌. நான்கைந்து பேர்‌ நின்றார்கள்‌. 
அத்தனைபேரும்‌, வாழ்க்கையைத்‌ தொலைத்தவர்களாய்‌, அல்லது அதற்குள்‌ 
தொலைந்தவர்களாய்த்‌ தோன்றினார்கள்‌. அந்தப்‌ பக்கம்‌ வந்த பயணிகள்‌ அவர்களை 
முறைத்துப்‌ பார்த்தார்கள்‌. 


39 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 28 


ரயில்‌, தாலாட்டாய்‌ ஓடியது... தடா தடாவாய்‌ ஓடியது. அதன்‌ சத்தத்தைப்‌ பலர்‌ 
தங்களின்‌ மனோபாவத்திற்கு ஏற்ப ஒலியமைத்துக்‌ கொள்ளலாம்‌, 'போறேனே... 
போறேனோ' என்றோ, 'அய்யாவே... அம்மாவே' என்றோ. 


விஜயவாடாவுக்கு ரயில்‌ வந்தபோது டிக்கெட்‌ இன்ஸ்பெக்டர்‌ தலையைக்‌ காட்டினார்‌. 
அங்கே நின்ற மானுட மீறல்களையும்‌, கழிவுகளையும்‌ கீழே தள்ளி விட்டார்‌. 
சுயம்புவின்‌ முறை வந்ததும்‌ நிமிர்ந்து பார்த்தார்‌. பாலயோகியோ... இந்த வயதிலேயே 


இப்படி ஒரு சந்நியாசமா... இப்படி ஒரு ஒளி மயமா...' 


டிக்கெட்‌ சோதகர்‌ சுயம்புவைக்‌ கையெடுத்துக்‌ கும்பிட்டு வழிகாட்டினார்‌. பயணிகள்‌ 
பக்கம்‌ வந்து ஒரு இடத்தைக்‌ காட்டிப்‌ பணிவோடு நின்றார்‌. சுயம்பு அந்த இடத்தில்‌ 
உட்கார்ந்து, அவரைப்‌ பார்க்காமல்‌ அப்படியே கண்களை மூடினான்‌. அதையே ஒரு 
யோகமாகவும்‌, இலவசப்‌ பயணத்திற்கு அனுமதித்த தன்னைப்‌ பற்றித்தான்‌ அவர்‌ 
தியானிக்கிறார்‌ என்றும்‌ சோதகர்‌ நினைத்தார்‌. சுயம்பு, தற்செயலாய்‌ அவரைப்பார்த்து 
லேசாய்‌ சிரித்தபோது, அதை ஆசீர்வாதமாகக்‌ கொண்டார்‌. மகான்‌ தரிசனம்‌, 


பாபவிமோசனம்‌ லஞ்ச விசாரணையில்‌ வெற்றி கிடைக்கும்‌. சீனியர்களுக்கு 


முன்பாகவே புரமோஷன்‌ கூட வரலாம்‌...! 


அந்தப்‌ பெட்டியில்‌, ஒரு தமிழ்முகம்‌ கூட இல்லை. அத்தனைபேரும்‌ இந்திக்காரர்கள்‌. 
ஏதோ, ஒரு மதச்சடங்கிற்காக ஒரு பெட்டியையே சட்டப்படி 'வளைத்து'ப்‌ 
போட்டிருந்தார்கள்‌. டிக்கெட்‌ சோதகர்‌ திரும்பித்‌ திரும்பி பார்த்துச்‌ சென்ற 
சுவாமிஜியை, அவர்களும்‌ பார்த்துக்‌ கொண்டார்கள்‌. பெரிதாக எடுத்துக்‌ 
கொள்ளவில்லை; என்றாலும்‌ சிறிதாகவும்‌ நினைக்கவில்லை. அவ்வப்போது. சப்பாத்தி, 


பூரியை நீட்டினார்கள்‌. 


அந்த ஜி.டி ரயில்‌, இரவையும்‌ பகலையும்‌, உருட்டி விட்டு ஓடியது. இரண்டு 
இரவுகளையும்‌, ஒரு பகலையும்‌ கழித்துக்கட்டிவிட்டு, ஒருநாள்‌ முழுவதும்‌ ஓய்வெடுக்கப்‌ 
போவதுபோல்‌, காலையிலேயே புதுதில்லி ரயில்‌ நிலையத்தில்‌ வந்து நின்றது. 


40 


சுயம்புவுக்கு அந்த ரயில்‌ நின்றதுசுட நினைவில்லை. சில மனிதர்களைக்‌ கழித்துவிட்டு, 
சில மனிதர்களைக்‌ கூட்டிவிட்டு, அது மீண்டும்‌ புறப்படும்‌ என்று நினைத்தான்‌. அவன்‌ 
பாட்டுக்கு உட்கார்ந்து கொண்டான்‌. எப்படியோ அந்தப்‌ பெட்டியின்‌ வெறுமை புரிந்து, 
கீழே இறங்கினான்‌. டிராலி வண்டிச்‌ சத்தங்கள்‌. பிரிந்தவர்‌ கூடிப்‌ பேசிய பேச்சுக்கள்‌. 
ஆயிரம்‌ தலைகொண்ட அதிசயப்‌ பிறவி ஒன்று நகர்வது போன்ற மனிதக்கூட்டம்‌. க்யா 
காலே... ஏமண்டி. எந்தா...யா...' போன்ற வார்த்தைகள்‌ அத்தனைக்கும்‌ பொதுவான 


இன்னொரு வார்த்தை... 'அச்சா' 


சுயம்பு, தனக்கு ரயிலில்‌ கிடைத்த மரியாதையின்‌ காரண காரியங்கள்‌ புரியாமல்‌, தன்‌ 
பாட்டுக்கு நடந்தான்‌. முன்னால்‌ ஒரு சத்தம்‌ 'மனுஷன்‌ போவானா... ஊருக்கு... என்ன 
தருவோம்னுதான்‌ பாக்காங்களே தவிர, என்ன வேணும்னு கேட்கலை. நீங்க ஒண்ணு. 
அது ஒங்களோட பார்வை. எனக்கு இந்த ரயிலிலேயே இங்கயே நின்னு திரும்ப 
ஊருக்குப்‌ போகலாம்னு ஒரு ஆசை வருது.” 


சுயம்பு, அந்த ரயிலை தேவதூதுவனாகவும்‌, அசுர உருவாகவும்‌ அனுமானித்த அந்த 
ஆணுக்கும்‌, பெண்ணுக்கும்‌, இணையாக நடந்து இரும்புப்படிகளை ஏறி, அவர்கள்‌ 
பக்கமாகவே நடந்தான்‌. மூன்று நாட்களுக்குப்‌ பிறகு முதல்‌ தடவையாய்த்‌ தமிழைக்‌ 
கேட்டது மகிழ்ச்சியாக இல்லையென்றாலும்‌, துக்கச்‌ சுமையைக்‌ குறைத்தது. அவர்கள்‌ 
மெளனமாக நடந்தபோதெல்லாம்‌, இவன்‌ பேசுங்கள்‌, பேசுங்கள்‌ என்று 
தனக்குள்ளேயே சொல்லிக்‌ கொண்டான்‌. ஆகாயப்‌ பாலத்தில்‌ அவர்கள்‌ பக்கமே 
நடந்து, அவர்கள்‌ பக்கமே இறங்கினான்‌. இதற்குள்‌ அவர்கள்‌ கையிலுள்ள 
சூட்கேஸ்களையும்‌. ஒரு சின்ன சுமையையும்‌ பறிக்கப்போன ஆட்டோ புரோக்கர்களை 
தமிழில்‌ திட்டிவிட்டு, “ஆபீஸ்‌ கார்‌ ஆயகா... ஆபீஸ்‌ கார்‌ வரும்‌” என்று ஒரு பொய்யை 
ஆசையாகச்‌ சொல்லிவிட்டு, ஆட்டோக்கள்‌ வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு 
வந்தார்கள்‌. சுற்றிலும்‌ தமிழ்‌ இல்லா ஓசை. ஒன்றும்‌ புரியாத அச்சாக்கள்‌... அந்த 
அந்நியக்‌ கூட்டத்தில்‌ சுயம்புவிற்கு அந்தத்‌ தம்பதியர்‌ தன்னைப்‌ பெற்றவர்கள்‌ 
போலவே தோன்றியது. பிறர்‌ பேசும்‌ முன்பு பேசிப்‌ பழக்கப்‌ படாதவன்‌, அவர்கள்‌ 


முன்னால்‌ போய்‌ நின்றான்‌. ஏதோ ஒரு தமிழ்ப்‌ பாசம்‌... தனித்துப்‌ போய்விடவில்லை 


என்ற ஆறுதல்‌ அவர்களிடம்‌ முகம்‌ கூப்பிக்‌ கேட்டான்‌. 


41 


“சார்‌ நீங்க தமிழா...” 


ஆமா... அதுக்கென்னயா இப்போ...” 


சுயம்புவிற்கு, அப்பா போட்ட சூடு நினைவுக்கு வந்தது. அண்ணன்‌ கொடுத்த அடி, 
நெஞ்சுக்குள்‌ தாண்டவமாடியது. ஆனாலும்‌, அவர்கள்‌ அடித்துவிட்டு அணைப்பவர்கள்‌. 
இவர்களோ, அதற்குமேல்‌ அவனிடம்‌ முகம்‌ கொடுக்க மறுத்து, போலீஸ்‌ 
கண்காணிப்போடு ஆட்டோ, டாக்ஸிகளில்‌ ஏறும்‌ பயணிகள்‌ வரிசையில்‌ முன்னோக்கி 


நகரும்‌ மனித மூடிகள்‌. 


சுயம்பு, வெறுமையோடு ரயில்‌ நிலையத்திற்கு வெளியே வந்தான்‌. சுற்றுப்புறம்‌ அற்றுப்‌ 
போனது போல்‌ பார்த்தான்‌. இதுவேதான்‌ தனக்குச்‌ சுற்றம்‌ என்பது போலவும்‌ 
எண்ணினான்‌. ஆங்காங்கே தமிழ்‌ பேசிக்‌ கொண்டே நடந்தவர்களின்‌ அருகே நடந்து 
பார்த்தான்‌. ஒரு தள்ளு வண்டியில்‌ மிளகாய்ப்‌ பொடி தூவிய வெள்ளரிக்காய்களை 
கவ்வியபடியே தமிழை வடிகட்டிப்‌ பேசியவர்களைப்‌ பார்த்தான்‌. பீடிகைப்‌ பேச்சாக 
'டைம்‌ என்ன சார்‌' என்று கேட்டுப்‌ பார்த்தான்‌. பார்க்கப்பட்ட தமிழ்‌ முகங்கள்‌ எல்லாம்‌ 


இந்தி மயமாயின. இவனுக்குப்‌ பாராமுகமாயின. 


சுயம்பு இப்போது தமிழ்‌ வேறு, தமிழன்‌ வேறு என்பதுபோல்‌ நின்றவர்களை 
நெடுமரமாய்க்‌ கருதி அங்குமிங்குமாய்ப்‌ பார்த்தான்‌. சிறிது தொலைவில்‌, ஆகாயப்‌ 
பாலத்தில்‌ இரண்டு ஜோடி பஸ்கள்‌. எதிரும்‌ புதிருமான வாகனங்கள்‌. அதற்குக்‌ கீழே 
பின்வாங்கிய இடத்தில்‌ ஆரிய சமாஜ்‌ ரோடு என்ற இந்திப்‌ போர்டுகளைச்‌ சுமந்த 
டி.டி.சி. பஸ்கள்‌. நமது பல்லவனின்‌ சகாக்கள்‌. சுயம்பு அந்தப்‌ போர்டைப்‌ 
பொறுத்தவரை ஒரு தற்குறி. ஆனாலும்‌ அந்த பஸ்‌ வந்து திரும்பி நின்றது. அதற்குள்‌, 
ஆடுமாடுகள்‌ கூட அப்படி ஏறாது. டில்லி மனிதர்கள்‌ பெண்டாட்டியைக்‌ கூட கீழே 
தள்ளிப்போட்டு விட்டு படி ஏறுவது போலிருந்தது. இந்த பஸ்ஸிற்கு எதிர்ப்புறம்‌ 


நான்கு இருக்கைகள்‌ கொண்ட சைக்கிள்‌ ரிக்ஷா மாதிரியான 'யந்திர பட்பட்‌' கள்‌. இவை 


போட்ட கூச்சல்கள்‌. திரும்பிப்பார்த்தால்‌, மோடாக்கடைகள்‌. சோபா செட்‌ போட்‌। 


தேநீர்க்‌ கடைகள்‌. பாய்லருக்குப்‌ பதிலாக ஸ்டவ்‌ அடுப்பில்‌ அவ்வப்போது கைப்பிடி 
உள்ள ஒரு ஈயப்‌ பாத்திரத்தில்‌ பாலையும்‌ வெந்நீரையும்‌ கொட்டித்‌ தயாரிக்கப்படும்‌ 


திடீர்‌ உஷ்ண பானங்கள்‌. நடுத்தெருவிலேயே சூட்கோட்‌ போட்டிருந்தவர்கள்‌ கூட, 
அங்கேயே ஒளிவு மறைவு இல்லாமல்‌ வெந்த முட்டைகளைத்‌ தின்று 


42 


கொண்டிருந்தார்கள்‌. பல்வேறு வித சத்தங்கள்‌. யந்திரச்‌ சத்தம்‌. ஒரு மந்திரச்‌ சத்தம்‌. 
ஓடும்‌ சத்தம்‌. இருமும்‌ சத்தம்‌. பேச்சே இல்லாத பெருஞ்சத்தம்‌. ஆக மொத்தத்தில்‌ அந்தப்‌ 
பகுதி மொழியின்றிப்‌ பேசிக்கொண்டிருந்தது. 


சுயம்புவுக்கு இலக்குப்‌ புரியவில்லை. அந்த அம்மா சொன்னதுபோல்‌, மீண்டும்‌ அதே 
ரயிலைப்‌ பிடித்து ஊருக்குப்‌ போகலாமா என்று ஒரு சின்னச்‌ சிந்தனை. மனதிற்குள்‌ 
போட்ட அந்த விதை, மரமாய்‌ மாறுமுன்பே, அவன்‌ அதை முளையிலேயே 
கிள்ளிவிட்டான்‌. இருபத்து ஐந்து ரூபாய்க்கும்‌ பெறாதவன்‌ அவன்‌. 


சுயம்புவின்‌ கண்கள்‌ மீண்டும்‌ பொங்கின. கழுத்திற்குள்‌ ஏதோ ஒன்று உள்பிடி 
போட்டது போன்ற நெரிச்சல்‌. கருப்பாய்‌ ஏதோ ஒன்று உருண்டு திரண்டு, அவன்‌ 
உடல்‌ முழுவதையும்‌ ஆக்கிரமிப்பது போன்ற தள்ளாமை, அக்காவைப்‌ பற்றிய 
சிந்தனை. 'எக்கா... எக்கா... நான்‌ இருக்குமிடம்‌ ஒனக்குத்‌ தெரியுமா அக்கா. நான்‌ 
தவிக்கும்‌ தவிப்பு ஒனக்குத்‌ தெரியுமாக்கா. நீ அங்கிருந்து என்னையும்‌, நான்‌ 
இங்கிருந்து ஒன்னையும்‌, ஒளி வேகத்தில்‌ - விநாடிக்கு ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம்‌ 
மைல்‌ வேகத்தில்‌ பார்ப்பதாய்‌ நினைக்கேன்‌ அக்கா. உன்‌ கை நீண்டு நீண்டு, நீள நீள 
அதுவே அழகாகி இங்கிருந்தபடியே, என்‌ தலையைக்‌ கோதிக்‌ கொடுப்பதாய்‌ 
தவிக்கேன்‌ அக்கா. நானும்‌ என்‌ தலையை... கால்களை நகர்த்தாமலே கொக்குபோல்‌ 
நீட்டி, நீட்டி, ஆகாய மின்கோடாய்‌ ஆகி ஆகி, ஒன்‌ மடியில்‌ முகம்‌ வைக்கேன்‌ அக்கா. 
முகமறியா மனிதரக்கா. ஒவ்வொருவரும்‌ இங்கே அந்நியமாய்ப்‌ படும்போது, நீ 
நெருங்கி நெருங்கி வாறேக்கா. அக்கா. ஒன்னைப்‌ பார்ப்பேனோ மாட்டேனோ. 


பார்ப்பேன்னு வாழவா... பார்க்கமாட்டேன்னு சாகவா...' 


சுயம்பு பொங்கிப்‌ பொங்கிக்‌ குமுறுவதை சுற்றுமுற்றும்‌ நிற்பவர்கள்‌ பார்ப்பது 


போலிருந்தது. ஆனாலும்‌, அவனை வேடிக்கையாகப்‌ பார்க்கவில்லை. இதெல்லாம்‌ 


சகஜம்‌ என்பது மாதிரியான பார்வை. 


சுயம்பு மெள்ள நகர்ந்தான்‌. அந்த ஆகாயப்‌ பாலத்தில்‌ அடிவார வீதியில்‌ நடந்தான்‌. 
பார்வையற்ற நடப்பு. பாதம்‌ மட்டுமே இயங்கும்‌ பயணம்‌. கால்கள்‌ முன்‌ ஏக ஏக, 
நினைவுகள்‌ பின்னோக்கிப்‌ போயின. அப்பாவுக்குத்‌ தலைக்குனிவு. அக்காவுக்கு 


நிராசை... அம்மாவுக்கு மயக்கம்‌... தங்கைக்குத்‌ தாழ்த்தி... அண்ணனுக்கு மானபங்கம்‌, 


43 


இவை அத்தனையும்‌ எனக்கு, ஒட்டு மொத்தமாய்‌ எனக்கு... நடந்தால்‌ என்ன... 
நின்றால்‌ என்ன... 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 29 


சுயம்புவின்‌ கால்கள்‌, அவனைச்‌ சுமந்தபடியே கரோல்பாக்‌ பகுதிக்கு வந்தன. சரிவுச்‌ 
சாலையில்‌ அவனைச்‌ சாய்த்திழுத்த கால்கள்‌, ஒரு ரவுண்டானாப்‌ பக்கம்‌ நிற்க 
வைத்தன. சுற்றுமுற்றும்‌ சுத்தமற்ற தமிழ்ப்‌ பேச்சுக்கள்‌. சுற்றமற்ற குரல்கள்‌. அவன்‌ 
கால்கள்‌ தரையைத்‌ தேய்த்துத்‌ தேய்த்து, அவனை நகர்த்தின. இப்படியே நடந்தால்‌ 
எறும்பு ஊர, இரும்பும்‌ தேயும்‌ என்பதுபோல்‌, நிற்கக்கூட பூமியில்‌ இடம்‌ கிடைக்காது 
என்பது மாதிரியான தேய்ப்பு நடை... அவன்‌, அஜ்மல்கான்‌ சாலையை நெருங்கினான்‌. 


தரையில்‌ குவியல்‌ குவியலாய்‌ இருபக்கமும்‌ கிடந்த தட்டு முட்டுச்‌ சாமான்கள்‌. 


விளையாட்டுக்‌ கருவிகள்‌. காய்கறிகள்‌. இனிப்புப்‌ பண்டங்கள்‌. சுவர்களில்‌ பிரிந்தாடும்‌ 


புடவை விரிப்புகள்‌. இடையிடையே நடக்கும்‌ பாட்டுக்கள்‌. இவற்றில்‌ எதையும்‌ அவன்‌ 


கண்கள்‌ எதிர்கொள்ள மறுத்தன. பிரபஞ்ச சங்கமத்தில்‌, அனைத்தையும்‌ சுற்றவைக்கும்‌ 


பெளதிக விதி ஒன்றிற்கு மட்டுமே உட்பட்டவன்போல்‌ நடந்தான்‌. அந்தச்‌ சாலையைத்‌ 
தாண்டி. ராமானுஜம்‌ மெஸ்ஸைக்‌ கடந்து, அதற்குமேல்‌ அதிகச்‌ சந்தடியில்லாத அந்தச்‌ 


சாலையில்‌ சுயம்பு சித்தன்‌ போக்கு சிவன்‌ போக்காய்‌ நடந்தபோது - 


“ஹேய்‌... இதர்‌ ஆவ்‌...” 


சுயம்பு நின்றபடியே திரும்பினான்‌. 


ஒரு வீட்டுக்குள்‌ இருந்து வெளிப்பட்ட கூட்டுக்குரல்‌. பச்சையம்மா. குருவக்கா 


மாதிரியான தோரணைகள்‌. அதே சமயம்‌ வாளிப்பான முகங்கள்‌. 


அவன்‌ தனது உண்மையான சொந்தங்களைக்‌ கண்டதுபோல்‌, ஓடிப்போய்‌ - அந்த முள்‌ 


மலர்களுக்கு மத்தியில்‌, மகரந்தத்‌ தண்டாய்‌ நின்றான்‌. 


அந்த வீட்டிற்குள்‌ ஆடல்‌ பாடலாய்க்‌ குதித்தவர்கள்‌ எல்லாரும்‌ வெளியே ஓடிவந்து 
அவனைச்‌ சுற்றி வட்டமாய்ச்‌ சூழ்ந்து கொண்டார்கள்‌. மொத்தம்‌ ஐந்து பேர்‌. ஒன்று 
அசல்‌ காளி மாதிரியான தோற்றம்‌... வஞ்சகம்‌ இல்லாமல்‌ வளர்ந்த உடம்பு... மங்கலான 


44 


வெள்ளை... கழுத்தோடு சேர்த்து தொங்கப்‌ போடப்பட்ட டோலக்‌. இன்னொன்றின்‌ 


கையில்‌ புல்புல்தாரா... சதுரமான படிமப்‌ பெட்டியின்‌ பட்டன்களை அழுத்தி அழுத்தி, 
அதன்‌ மூலம்‌ மெல்லிய கம்பிகளை மேல்‌ கம்பிமேல்‌ தட்டவிட்ட குள்ளமான உருவம்‌... 
மூன்றாவது அசல்‌ அழகுமயம்‌... உதட்டுச்‌ சாயம்தான்‌ அதிகம்‌. மோவாய்‌ நீளத்திற்கான 


பின்கொண்டை... தெலுங்குச்‌ சாடை... மற்றொன்று, கன்னட வாடை... ஒரு கண்ணைச்‌ 
சுண்டி, மறுகண்ணைச்‌ சீண்டிவிட்டுப்‌ பார்க்கும்‌ குறும்புப்‌ பார்வை. நாட்டுக்‌ கட்டை 
உடம்பு... உருக்கு வட்டக்‌ கம்பிக்‌ கண்கள்‌... மற்றொன்று, நம்ம ஊரின்‌ அந்தக்‌ காலத்து 


'ஒடக்கு' மாதிரியான ஒல்லி... 


சுயம்பு கிட்டத்தட்ட குட்டிச்சாமியார்‌ போல்‌ மற்றவர்களுக்குப்‌ பட்டாலும்‌, 


அவர்களுக்கு அல்லது அவள்களுக்கு, அவனுக்குள்ளே ஒரு 'குட்டி' இருக்கும்‌ 
அடையாளம்‌ தெரிந்தது. ஆளுக்கு ஆள்‌, அவன்‌ கையையும்‌ காலையும்‌ தொட்டார்கள்‌. 
எதிர்பாராத இனிய விருந்தாளி வந்தால்‌ எப்படிக்‌ குதுகலிப்போமோ... அப்படி... 
அவள்கள்‌ டோலக்கைத்‌ தட்டிவிட்டு, புல்புல்‌ தாராவை ஒலியெழுப்பி, அவனைச்‌ 
சுற்றிச்‌ சுற்றியே ஆடினார்கள்‌. டோலக்காரி கேட்டாள்‌. அந்தக்‌ கேள்விக்கு பதிலும்‌ 


சொல்லிக்‌ கொண்டாள்‌. 'நீ யாரு... ஒனக்கு நாங்க இருக்கோம்‌. பிகர்‌ மத்‌ கரோ....' 


அவன்‌, புரியாமல்‌ முழித்தபோது, மொழி ஒரு முக்கிய விஷயம்‌ இல்லை என்பது போல்‌ 


டோலக்காரி, அவன்‌ முதுகையும்‌ டோலக்‌ மாதிரியே தட்டினாள்‌. 


இதற்குள்‌, எல்லோரும்‌ சுயம்புவை இடுப்பிலும்‌ தோளிலும்‌ கை போட்டபடி, அவனை, 
எந்த வீட்டிலிருந்து வெளிப்பட்டார்களோ அங்கே கூட்டிப்‌ போனார்கள்‌. அவனுக்கும்‌, 
அவர்களைப்‌ பார்க்கப்‌ பார்க்க, அவர்களின்‌ வாய்களில்‌ துள்ளி, தனது காதுகளில்‌ 
விழுந்த வார்த்தைகளில்‌ 'இனம்‌' கண்டான்‌. தேனைக்‌ கொடுத்து மகரந்தத்‌ தூளை 
வாங்குவதற்கு மலர்ந்த மலர்போல்‌, வாய்‌ விரித்தான்‌. அவர்கள்‌ அருகே நிற்பதிலேயே 
ஒரு ஆனந்தம்‌. பட்ட பாடெல்லாம்‌ பழங்கதையானது போன்ற இரட்டிப்பு சந்தோஷம்‌... 


அந்த 'டூரூம்செட்‌'டின்‌ முதலாவது அறையின்‌ மத்தியில்‌ இரண்டு வெள்ளைக்‌ 
கம்பிகளுக்கு இடையே இணைக்கப்பட்ட பச்சைக்‌ கம்பிக்குக்‌ கீழே ஒரு தொட்டில்‌... பூ 
மெத்தை போன்ற வெல்வெட்‌ மெத்தை. ஒரு நான்கு மாதக்‌ குழந்தை ஒன்று மல்லாந்து 
கிடந்தது. 'அவள்கள்‌' இல்லாமல்‌ அழப்போன அந்தக்‌ குழந்தை, இப்போது 


45 


அவர்களைப்‌ பார்த்துவிட்டு, பொக்கைவாய்ச்‌ சிரிப்பைச்‌ சிந்தியது. கைகளை லேசாய்த்‌ 
தூக்கப்‌ போனது. அந்தத்‌ தொட்டில்‌ அருகே ஒரு மோடாவில்‌ இருந்த இருபத்துநான்கு 
வயதுப்‌ பெண்‌, அந்தக்‌ கூட்டத்தில்‌ புதிதாய்‌ நின்ற சுயம்புவைப்‌ புதுநோக்காய்‌ 
நோக்கினாள்‌. பிறகு, கீழே குனிந்து குழந்தையின்‌ வாயோரத்தை முந்தானையால்‌ 
துடைத்தாள்‌. அப்போது முப்பது வயதுக்காரன்‌ பாண்ட்‌ சிலாக்கோடு, இரண்டாவது 
அறையிலிருந்து வெளியே வந்தான்‌. அதுவரை குழந்தையைப்‌ பார்த்துக்‌ கையை 
அங்குமிங்கும்‌ ஆட்டி வேடிக்கை செய்த அந்த ஐவரும்‌ இயங்கத்‌ துவங்கினார்கள்‌. 


காளியக்கா மாதிரியானவள்‌ டோலக்கை, இரண்டு கைகளால்‌ வருடிவிட்டாள்‌. 


தடவிவிட்டாள்‌. அப்புறம்‌ தட்டோ தட்டென்று தட்டினாள்‌. திரும்பி வந்து தொட்டிலில்‌ 


வயிற்றோடு சேர்த்து முதுகைத்‌ தூக்கிய குழந்தையின்‌ முன்னால்‌, டோலக்கை 
கொண்டுபோய்‌ ஒரு சின்னத்‌ தட்டுத்‌ தட்டிவிட்டு, மீண்டும்‌ அதை வெளியே 


கொண்டுவந்து நொறுக்கித்‌ தள்ளினாள்‌. உடனே அத்தனைபேரும்‌ பம்பரமாய்ச்‌ 
சுழன்றார்கள்‌. இசைக்‌ கருவிகள்‌ இல்லாத மூவர்‌, கைகளைத்‌ தாள லயத்தோடு 
தட்டினார்கள்‌. டோலக்காரி, வாயைத்‌ திறந்து தொகையறா பாடியபோது, சும்மா 
இருந்ததுகள்‌ அப்புறம்‌ அவள்‌ எதுகை மோனையோடு பாடியபோது, துள்ளி துள்ளிக்‌ 
குதித்தார்கள்‌. அதனால்‌, அவர்களின்‌ தலைகளிலிருந்தும்‌ பூக்கள்‌ தரையில்‌ துள்ளின. 
அவள்‌ வேக வேகமாய்ப்‌ பாட, மற்றவர்கள்‌ அணில்‌ அணிலாய்த்‌ தாவினார்கள்‌. 


உடனே டோலக்கின்‌ டொக்‌ என்ற சத்தத்துடன்‌ பாட்டை மொட்டையாய்‌ முடித்து 


காளியக்கா மூச்சு விட்டபோது, அவள்கள்‌ கால்களும்‌ அப்படியே ஒருச்சாய்த்து 
நின்றன. மழை விட்டது போன்ற சூழல்‌. கால்‌ நிமிடத்தில்‌, ஒரு பெருஞ்சப்தம்‌. அப்புறம்‌ 
மெட்டுச்‌ சத்தம்‌, மேடும்‌ பள்ளமுமான ராகம்‌. உடைவும்‌ குடைவுமான குரல்‌. உடம்பைக்‌ 


குலுக்கி ஒரு குதி. உச்சக்குரல்‌ நிற்கும்போது ஒரு முக நிமிர்வு. இதையடுத்து மெட்டச்‌ 
சிட்டான பாடல்‌. உடனே முன்னால்‌ ஒரு துள்ளல்‌. பின்னால்‌ ஒரு தாவல்‌. ஒருத்தி 


சுயம்புவையும்‌, அங்குமிங்குமாய்‌ ஆட்டி விட்டாள்‌. இடையை இடையால்‌ 
இடித்துவிட்டாள்‌. மீண்டும்‌ ஒரு பாட்டு. 'ஷாதி கியா டிசம்பர்மே. பச்சா பைதாகுவா! 
செப்டம்பர்மே, குவா பச்சேகோ சார்‌ மகினே.” அவர்கள்‌ பாடிக்கொண்டே 


போனார்கள்‌. 


பிள்ளைக்காரி டில்லிக்குப்‌ புதுசு! இந்தியை இஞ்சி தின்றதுமாதிரி கேட்பவள்‌. அந்தப்‌ 
பாடலுக்கு அர்த்தம்‌ புரியவில்லை. ஆனாலும்‌, கணவன்‌ சிரித்ததில்‌ அவளும்‌ சிரித்தாள்‌. 


46 


தூர்தர்ஷனில்‌ வேலை பார்க்கும்‌ கணவனின்‌ பாண்ட்‌ பையைப்‌ பிடித்திழுத்து, அந்தப்‌ 


பாட்டுக்கு அர்த்தம்‌ கேட்டாள்‌. அவனும்‌, அந்த தர்சனுக்கே உள்ள இலக்கணப்படி 


கொஞ்சம்‌ கை வரிசையையும்‌ கலக்கவிட்டு, மொழி பெயர்த்தான்‌. 


“செய்தாளே கல்யாணம்‌ டிசம்பரில்‌... 


பெற்றாளே பிள்ளை செப்டம்பரில்‌... 
வந்ததே பிள்ளைக்கு நாலு மாசம்‌... 
வளருதே இவள்‌ வயிற்றில்‌ ஒரு மாசம்‌ 


போவாளோ மாட்டாளோ அம்மா வீடு. 


'போக்கிரி' அம்மாவுக்கும்‌ மூணுமாசம்‌.” 
அவன்‌ கிட்டத்தட்ட ராகம்‌ போட்டே பாடினான்‌. அந்த ஐவரும்‌ லேசாய்‌ உடம்பைக்‌ 
குலுக்கி, லயித்துப்‌ போனார்கள்‌. பிள்ளைக்காரி கணவனைக்‌ கண்குத்திப்‌ பார்த்தாள்‌. 
கிராமத்து மஞ்சளை, டில்லி பவுடர்‌ இன்னும்‌ துரத்தவில்லை. வாயில்‌ புடவைக்குள்‌ ஒரு 


வடிவழகு... அவனிடம்‌ செல்லமும்‌ சிணுங்கலுமாய்க்‌ கேட்டாள்‌. 


“அடிப்பாவிங்க... இந்த மாதிரி பாட்டா பாடுறாள்கள்‌. நல்லவேளை எனக்கு இன்னும்‌ 


இந்தி வரலப்பா! எனக்கு ஒரு மாசம்னு எப்படிக்‌ கண்டாளுங்க! எல்லாம்‌ ஒங்களால!” 


“ஒங்க அப்பாவாவது சும்மா இருந்திருக்கலாமே...” 


“ஏனுங்க... எங்கம்மா உண்டாயிருக்கதும்‌ இதுகளுக்கு எப்படித்‌ தெரியும்‌?” 


“எப்படியோ தெரிஞ்சுக்கிடுறாங்க... தூக்கணாங்‌ குருவிக்கூடு மாதிரி ஒரு ஆச்சரியமான 
விஷயம்‌.” 


“சரி... சரி... அவங்கள போகச்‌ சொல்லுங்க! தலைக்கு ஐம்பது பைசா வீதம்‌ இரண்டரை 


ரூபா கொடுத்துடுங்க. ஒரே கூத்து. தரை தேஞ்சிடும்‌.” 


அந்த ஐவரும்‌, தம்பதியர்‌ பேசுவதையே உன்னிப்பாய்க்‌ கேட்டார்கள்‌. எதுவும்‌ 


47 


புரியாததால்‌, தொட்டில்‌ பிள்ளையைப்‌ பார்த்து 'அழகு' காட்டினார்கள்‌. இதற்குள்‌ 
அவன்‌, அவர்கள்‌ எல்லாப்‌ பணத்தையும்‌ பார்த்து விடக்‌ கூடாதே என்பதற்காக, வேறு 
புறமாய்த்‌ திரும்பி பெல்ட்டுக்குக்‌ கீழே ஜிப்பைத்‌ திறந்து, ஒரு கத்தை நோட்டை உருவி, 
அதில்‌ ஒரு ஐந்து ரூபாய்‌ நோட்டை எடுத்து, பாடகியிடம்‌ கொடுத்தான்‌. அவள்‌ 
உதட்டைப்‌ பிதுக்கி, எல்லோரிடமும்‌ அந்த நோட்டை நீட்டி இளக்காரமாய்ச்‌ சிரித்தாள்‌. 
அதைப்‌ பறித்துக்கொண்டே ஒரு அழகு முகம்‌ பொய்க்கோபம்‌ போட்டுப்‌ பேசினாள்‌. 


“தும்‌ துமாரே பகலே பச்சே கேலியே கித்னா ரூபே தேதே கோ... க்யா துமாரா கந்தான்‌ 


கா கீமத்‌ யஹி ஹை...” மொதல்‌ குழந்தை பெறந்திருக்கு... இவ்வளவுதான்‌ கொடுக்கே. 
இதுதான்‌ அதோட விலையா? 


அதோடு, அவள்‌ விடவில்லை. பொய்க்கோபம்‌ போட்டு, அந்த ரூபாயைக்‌ கைமுகப்பில்‌ 


பிடித்து, அவன்‌ ஜிப்‌ பைக்குள்‌ திணித்து, ஒரு தட்டுத்‌ தட்டினாள்‌. அவன்‌ “ஏ... ஏ என்று 
நெளிந்தபோது, இன்னொன்று அவன்‌ சட்டைப்‌ பைக்குள்‌ கையை விட்டுப்‌ பணத்தைத்‌ 


தேடுகிற சாக்கில்‌ அவன்‌ மார்பை வருடிவிட்டது. 


அவன்‌, 'சீச்சி' என்று அங்கேயும்‌ இங்கேயுமாய்‌ நெளிந்து முகத்தை, வேண்டுமென்றே 
நாணிக்‌ கோணி வைத்திருந்தவளின்‌ தோளில்‌ தற்செயலாய்த்‌ தலையைப்‌ போட்டான்‌. 
ஒருத்தி அவன்‌ கழுத்தை வருடிவிட்டபோது, நிசப்‌ பெண்டாட்டியான பிள்ளைக்காரி 
“என்ன இது. சொகமா இருக்குதோ” என்று எரிந்தாள்‌. இதற்குள்‌, இரண்டுபேர்‌ அவன்‌ 
இரண்டு பைக்குள்ளும்‌ கையை விட்டார்கள்‌. ஒரு கை, கைக்குட்டையோடும்‌, 


இன்னொரு கை ஒரு பெண்ணின்‌ புகைப்படத்தோடும்‌ வெளிப்பட்டன. வீட்டுக்காரி 


அழுகைக்‌ குரலில்‌ கத்தினாள்‌. 


“என்னை என்‌ வீட்ல கொண்டு போய்‌ விட்டுடுங்க. அப்பவே ஊர்ல்‌ ஒங்களப்பத்தி ஒரு 


மாதிரிச்‌ சொன்னாங்க...” 


“நான்‌ 'ஒருமாதிரி' புருஷன்‌ இல்ல. ஒரு 'மாதிரி' புருஷன்‌. இந்த போட்டோ ஒரு 
'டாலண்டோட' படம்‌. நல்லா பாரு... அசல்‌ கிழவி. அறுவது வயசு, என்ன சுலோச்சனா, 


இவளுக முன்ன வச்ச...” 


48 


சுலோச்சனா, அந்தப்‌ படத்தை உற்றுப்‌ பார்த்தாள்‌. குமரி மாதிரி மேக்கப்‌ செய்த 
கிழவிதான்‌. இதற்குள்‌, தொட்டிலுக்குள்‌ கையை விட்டு இரண்டுபேர்‌ குழந்தையைத்‌ 
தூக்கிக்கொண்டு வெளியேறினார்கள்‌. அதைப்‌ பார்த்த சுயம்புவுக்கு அண்ணன்‌ 
குழந்தையை அதே பிராயத்தில்‌ பார்த்த நினைப்பு; வெளியே போய்‌ அந்தக்‌ 
குழந்தையை வைத்திருந்த ஒல்லிக்காரியடமிருந்து, அதை வாங்கிக்கொண்டான்‌. 
உள்ளே, தாய்க்காரியிடம்‌ கொடுக்கப்‌ போனான்‌. உடனே அந்த இருவரும்‌ தொழில்‌ 
ரகசியம்‌ தெரியாதவனைக்‌ காதைப்‌ பிடித்து செல்லமாக முறுக்கிவிட்டு, குழந்தையைப்‌ 


பலவந்தமாக வாங்கிக்‌ கொண்டார்கள்‌. சுலோச்சனா, வாசலுக்கு வந்து கத்தினாள்‌. 


“அய்யோ... என்‌ குழந்தை. ஏங்க, ஒங்களைத்தான்‌. எவ்வளவு பணம்‌ கொடுத்தாவது 
குழந்தையை வாங்குங்க! இவ்வளவு சம்பளம்‌ வாங்கிட்டு. அஞ்சு ரூபா கொடுத்தால்‌ 


எப்படி? அந்த ராட்சசி என்ன சொல்றாள்‌?” 

“ஒனக்கு மொதல்‌ தடவையா குழந்தை பிறந்திருக்காம்‌.” 

“ஒங்களுக்கு ஒண்ணும்‌ தெரியாதது மாதிரிச்‌ சொல்றீங்க.” 

“அவள்‌ சொல்றதச்‌ சொல்றேன்‌. நான்‌ வெறும்‌ மீடியம்தான்‌.” 

“நான்‌ பெத்தா இவளுக்கு என்னவாம்‌... சரி. சொல்லுங்க... ஒங்க மகன்‌ அவளைப்‌ 
பார்த்துச்‌ சிரிக்கான்‌ பாருங்க... அப்பன்‌ புத்திதான்‌ அவனுக்கும்‌ இருக்கும்‌. இன்னும்‌ 
என்னமோ சொல்றாள்‌. என்னவாம்‌...” 


“அதுவும்‌ ஆண்‌ குழந்தையாம்‌... நூறு ரூபாய்க்குக்‌ குறையாமல்‌ கொடுக்கணுமாம்‌.” 


“அய்யோ... குழந்தையைத்‌ தூக்கிட்டுப்‌ போறாள்‌ பாருங்க! அடுத்த குழந்தைக்குக்‌ 
கவனிக்கிறதாச்‌ சொல்லி ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க. சரியான கஞ்சன்‌ நீங்க!” 


அவன்‌, ஐம்பது ரூபாய்‌ நோட்டை எடுத்துக்கொண்டு அந்த ஒல்லிக்காரியின்‌ பக்கம்‌ 
போனான்‌. அதைக்‌ கொடுத்துவிட்டு குழந்தையைக்‌ கேட்டான்‌. உடனே கிடைத்தது. 


49 


வீட்டுக்குள்‌ வந்து, சுலோச்சனாவிடம்‌ குழந்தையைக்‌ கொடுத்தபோது, சுலோச்சனா 
அவர்களைப்‌ பார்த்துத்‌ தமிழில்‌ வெளுத்து வாங்கினாள்‌. “தடிச்சிங்களா... 
தட்டுக்கெட்டதுகளா... எச்சிக்கலை எறப்பாளிகளா... என்‌ குழந்தைய இனிமே 


தொடுங்க பார்க்கலாம்‌...” உடனே அவள்‌ கோபத்தைப்‌ புரிந்து கொண்ட டோலக்காரி, 
படபடப்பாய்‌ இந்தியில்‌ பொரிந்து தள்ளினாள்‌. அதைக்‌ கணவன்‌ மனைவிக்கு தமிழில்‌ 


பரிமாறினான்‌. 


“நாங்களும்‌ மனுஷிங்கதான்‌... எங்களுக்கும்‌ குழந்தையை எப்படி எடுக்கணும்னு 
தெரியும்‌. பூனகுட்டியைக்‌ கவ்வுறது மாதிரிதான்‌ பிடிச்சோம்‌. குழந்தைக்கு ஒரு ஜட்டி 
போடு... பால்‌ வராமல்‌ இருக்க மாத்திரை சாப்பிடாதே! தாய்ப்பாலு தாய்ப்பாலுதான்‌! 
புட்டிப்பாலு எங்கள மாதிரி... பிரயோசனப்படாது. போயிட்டு வாறோம்‌. அடுத்த 
பிள்ளைக்கு இருநூறு ரூபாய்‌. அதுக்குள்ள விலைவாசி மூணு மடங்கா ஆயிடுமே. 
வயித்துப்‌ பிள்ளய அபார்ஷன்‌ செய்யாதே! புருஷனை அனுசரிச்சுப்‌ போ! அச்சா ஆத்மி, 


நல்ல யங்மென்‌.” 


“ஒங்க வார்த்தையே ஒங்கள காட்டிக்‌ கொடுத்திட்டு பாருங்க! இந்த ஆட்களுக்கு 
இதெல்லாம்‌ தெரியுமா என்ன?” 


“நெசமாவே கடைசி வரிதான்‌ என்னுது. மீதி அவளே சொன்னது.” 


“ஏதோ இன்னும்‌ கேக்கறாளுங்க... பணம்‌ போதலியா?” 


“எங்கே வேலைன்னு கேக்காங்க...” 


இப்போது, சுலோச்சனாவே பிள்ளையை மார்போடு சேர்த்துக்‌ குலுக்கியபடியே 
'தூர்தர்ஷன்‌, டெலிவிஷன்‌' என்று பெருமையாய்ச்‌ சொன்னாள்‌. 


தலைகளில்‌ கைகளை வைத்து சலாம்‌ போட்டு வெளியேறப்‌ போன அந்த ஐவரும்‌, 
அந்த அறையை நெருங்கி வந்து அவனைச்‌ சுற்றி நெருக்கினார்கள்‌. டோலக்‌ 
குரலெழுப்பியது. புல்புல்தாரா நாதமெழுப்பியது. கொலுசுக்கால்கள்‌ தாளமிட்டன. 
பாடகி ஜாக்கெட்டுக்குள்‌ திணித்த ஐம்பது ரூபாய்‌ நோட்டை எடுத்து அவன்‌ பைக்குள்‌ 


50 


திணித்துவிட்டு, “பாய்சாப்‌... ஹமே டி.வி.மே. தி காதோ. சம்திங்‌ தே... ஹேங்கே இஸ்‌ 


பச்சாஜ்‌ ரூபியாகோ அட்வான்ஸ்‌... மே... லேலோஜி.” 


சுலோச்சனா, கணவனைக்‌ குழப்பத்தோடு பார்த்தபோது அவன்‌ விளக்கினான்‌. 


“டெலிவிஷன்ல இவங்க முகத்தை எப்படியாவது காட்டிடணுமாம்‌. இந்த ரூபாய 


லஞ்சமா வச்சுக்கணுமாம்‌. இன்னும்‌ எவ்வளவு பணம்‌ கேட்டாலும்‌ தருவாங்களாம்‌!” 


“உங்க டெலிவிஷனை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குதுங்களே. சரி சரின்னு 
தலையாட்டுறீங்களே. ஒங்களால, கொடுத்த வாக்கைக்‌ காப்பாத்த முடியுமா? அப்புறம்‌ 
இதுங்களுக்கு, 'எல்லாம்‌' தெரியும்னு சொன்னிங்க... நீங்க டெலிவிஷன்ல இருக்கறது 
தெரியலை.” 


“எல்லாமுன்னா, நீயும்‌ நானும்‌ எப்படிக்‌ கொஞ்சுவோம்னு விஷுவலாகூட தெரியுமா 
என்ன... பழைய ஆல்‌ இண்டியா ரேடியோவுல இருக்கிறதா நெனைச்‌ சிருக்கலாம்‌.” 


இப்போது, சுலோச்சனாவே அவர்களிடம்‌ தமிழில்‌ பேசி, அதற்கு ஏற்ப சைகை 


செய்தாள்‌. 


“இவரு நான்‌ கிழிச்ச கோட்டைத்‌ தாண்ட மாட்டாரு... எப்படியாவது ஒங்க முகத்தை 
டி.வி.யில காட்ட வைக்கேன்‌... டோண்ட்‌ ஒர்ரி... நானாச்சு, ஏங்க, அந்த ஐம்பது 
ரூபாயை அப்படியே வச்சுக்குங்க... சொன்னா பொறுக்கமாட்டீங்களே... 


வெளையாட்டுக்குச்‌ சொன்னா அப்படியே வச்சுக்கிட்டீங்களே.” 


அவர்களுக்கும்‌ புரிந்தது. தலைகளைத்‌ தரைதட்டும்‌ படி சலாம்‌ போட்டுவிட்டு அவன்‌ 
திருப்பிக்‌ கொடுத்த ஐம்பது ரூபாயை வாங்கிக்கொண்டு, திரும்பப்‌ போனார்கள்‌. 
சுலோச்சனா, புருஷனின்‌ கைக்கடிகாரத்தைப்‌ பிடித்தபடியே கண்கள்‌ சொருகக்‌ 


கேட்டாள்‌. 


“ஏங்க இந்த பச்சை லுங்கிக்காரப்‌ பையன்‌. என்‌ தம்பி மாதிரியே அசப்புல இருக்கான்‌ 


51 


பாருங்க. யாரு பெத்த பிள்ளையோ... ஒருவேளை தமிழ்நாடா இருக்குமோ...” 


“தம்பி ஒன்‌ பேரு என்னப்பா...” 


சுயம்பு இரண்டு கைகளையும்‌ விரித்துக்‌ காட்டினான்‌. அவர்களும்‌ அவனைத்‌ 
தமிழ்நாட்டின்‌ சாயல்‌ கொண்ட பீஹார்க்காரன்‌ என்பதுபோல்‌ நினைத்துவிட்டார்கள்‌. 


சுயம்பு பெருமினான்‌. 'நான்‌ கெட்ட கேட்டுக்கு பேச்சு ஒரு கேடா...' 


அந்த ஐவரும்‌ அவனைப்‌ பிடித்து இழுத்தார்கள்‌. அவனுக்கு அந்த சுலோச்சனா 
வீட்டிலேயே இருக்க வேண்டும்‌ என்பது மாதிரி ஒரு ஆசை! அவசரப்பட்டு சைகை 


செய்துவிட்டோமே என்று வருத்தம்‌. இதற்குமேல்‌ பேசினால்‌, அசிங்கம்‌ என்று 
சுயமரியாதைத்தனம்‌. அவர்கள்‌ இழுத்த இழுப்புக்கு அவன்‌ நடந்தான்‌. அவர்கள்‌ 
அவனைச்‌ சுற்றிக்‌ கூத்தாடாத குறையாகக்‌ கூட்டிப்‌ போனார்கள்‌. ஒருத்தி, அவன்‌ 
தலைத்‌ தூசியைத்‌ தட்டிவிட்டாள்‌. இன்னொருத்தி 'சாப்பிட்டியா' என்பது போல்‌, 
வாயில்‌ கை வைத்துக்‌ கேட்டாள்‌. அவனுக்கும்‌ ஒரு தெம்பு. அதே சமயம்‌ இவள்களும்‌ 
என்ன செய்வார்களோ என்ற அச்சம்‌. சென்னைச்‌ சம்பவம்‌ திரும்பிவிடுமோ என்ற 


பயம்‌. 


எதிர்த்திசையிலிருந்து இரண்டு 'சேலை கட்டிகள்‌' வந்தார்கள்‌. சமவயது. ஒருத்தி, 
கருப்பற்ற - சிவப்பற்ற பொதுநிறம்‌. ஒல்லி. இன்னொருத்தி தடிச்சி. சுயம்புவைச்‌ சுற்றி 
நின்றவர்களிடம்‌, இந்தியில்‌ ஏதேதோ பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அந்த ஏரியாவில்‌ 
எவனோ ஒருத்தன்‌ விபத்தில்‌ இறந்துட்டானாம்‌. ஒருத்தனுக்கு ஆபீஸ்ல சஸ்பெண்டாம்‌. 
அழவேண்டிய இடத்திற்கு அழப்போக வேண்டுமாம்‌. அதற்காக ஒரேயடியாய்‌ 
அழவேண்டியதும்‌ இல்லை என்பது போலவும்‌ பேசினாள்‌. ஒரு பஞ்சாபிக்கு புதுக்‌ கார்‌ 
வந்திருக்கிறதாம்‌... விடப்படாதாம்‌... 


அந்த இரண்டு பெண்களும்‌, அன்று தாங்கள்‌ கண்டு பிடித்த வார்டு நடப்புகளை மாற்றி 
மாற்றி விளக்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. திடீரென்று ஒல்லிக்காரி, சுயம்புவின்‌ தோளில்‌ 


கை போட்டாள்‌. பாடகி நீலிமா விவரம்‌ சொன்னபோது தடித்தவள்‌ சுயம்புவிடம்‌ 


கேட்டாள்‌. 


“நீ தமிழா...” 


சுயம்பு, வெறுமனே தலையாட்டவில்லை. ஆமாம்‌ என்று ஒவ்வொரு எழுத்தையும்‌ 
தனிப்படுத்தியும்‌ ஒன்றுபடுத்தியும்‌ பதிலளித்து, அவளை நெருங்கியடித்தான்‌. அவள்‌ 
அவனை இடுப்போடு சேர்த்து அணைத்துக்‌ கொண்டாள்‌. பிறகு அவன்‌ மோவாயை 
நிமிர்த்தியபடி, ஆனந்தமாய்க்‌ கூவினாள்‌. 


“எப்பாடி எனக்கு மகள்‌ கெடச்சிட்டாள்‌. இனிக்‌ கவலையே இல்ல...” 

அவள்‌ சுயம்பு தோளில்‌ கையை அழுத்தமாகப்‌ போட்டபோது, ஒல்லிக்காரி அந்தக்‌ 
கையை எடுத்துக்‌ கீழே போட்டாள்‌. இருவரும்‌ மலையாளத்திலும்‌, தமிழிலும்‌ 
மோதிக்கொண்டார்கள்‌. 

“நீ அல்லே ரெண்டு மக்களே... தத்து எடுத்தது...” 


“ரெண்டு முண்டைகளும்‌ மெட்ராசு குப்பத்துக்கு பழையபடி ஓடிட்டாள்களே.” 


“நீ தொட்டது ஏதும்‌ சரியாவ்லியா... நண்ட முகராசி அவ்வன என்ன... ஞான்‌... 


இவ்ளே... தத்தெடுக்கண.” 


இதற்குள்‌ தலைப்பாட்டுக்காரியான நீலிமா, டோலக்கை ஒரு தட்டுத்‌ தட்டி, ஒருத்தி 


52 


கையை எடுத்து இன்னொருத்தி வாயிலும்‌ இன்னொருத்தி கையை எடுத்து அடுத்தவள்‌ 


வாயிலும்‌ வைத்து அடைத்தாள்‌. சுயம்பு குழம்பிப்‌ போய்‌ நின்றான்‌. அவனுக்கு 


எவளுக்கும்‌ மகளாக ஆசையில்லை. பட்டது போதும்‌... 


அடுத்த எட்டு பேரும்‌, ஒரு சந்தைத்‌ தாண்டி, திறந்த வெளி மைதானத்தைக்‌ கடந்து 


மூன்று மாடிக்‌ கட்டிடக்‌ குவியல்களை நோக்கிப்‌ போனார்கள்‌. சின்னச்‌ சின்ன 


அறைகள்தான்‌. அரசாங்கக்‌ குடியிருப்புகள்‌. அன்னை இந்திரா, இந்தப்‌ பிறவிகளுக்கும்‌, 


அங்கே இடம்‌ ஒதுக்கியிருந்தார்‌. அவருக்கு, இவர்களிடம்‌ இருந்த அன்பைப்‌ போல்‌, 


இன்னும்‌ ஈரம்‌ உலராத சுவர்கள்‌. 


53 


அந்த மாடிக்‌ கட்டிடங்களுக்கு ஒரு ஓரமாக தனித்திருந்த ஒரு சின்ன வீடு. அந்த 
வீட்டுக்கு வெளியே ஒரு ஆலமரம்‌. அதைச்‌ சுற்றி ஒரு வட்டச்‌ சுவர்‌. அதன்‌ 


அடிவாரத்திலும்‌ கோழியாசனம்‌ கொண்ட முர்கேமாதா. ஒரு டப்பா நிறைய விபூதி, 
இன்னொன்றில்‌ குங்குமம்‌. 


அந்த ஆலமரத்தடியில்‌ இருந்தவளை, இவர்கள்‌ எல்லோரும்‌ பயபக்தியோடு 
பார்த்தார்கள்‌. அவர்களின்‌ குரு அலி கங்காதேவி... ஐம்பது வயதிருக்கும்‌. பின்பக்க முடி 
மூன்று சடைகளாகத்‌ தொங்கின. அரிசிப்‌ பற்கள்‌. ஊசியை வைத்து அங்குமிங்குமாய்க்‌ 
குத்தியது மாதிரியான முகம்‌. பவுன்‌ மாதிரிமான நிறம்‌. 


பாடகி நீலிமா, சுயம்பு கிடைத்த விவரத்தை விளக்கினாள்‌. அந்த இருவரும்‌ 
சொல்லாதே என்று அவளை ஜாடைமாடையாக இடித்தாலும்‌, அவள்‌ இவர்களுக்குள்‌ 


நடந்து கொண்டே நடந்த 'சுவீகார' விவகாரத்தையும்‌ விளக்கினாள்‌. 


கங்காதேவி சுயம்புவைத்‌ தன்பக்கம்‌ வரவழைத்தாள்‌. விபூதியிட்டு, குங்குமம்‌ 
வைத்தாள்‌. இந்தியில்‌ 'நதி கடலுக்கு எப்படி வரணுமோ அப்படி வந்திட்டே... 
கவலைப்படாதே. இனிமேல்‌ உன்‌ வாழ்வும்‌ தாழ்வும்‌ எங்களோடு' என்றாள்‌. அதை 


அந்த இரண்டு பேரும்‌ தமிழிலும்‌ மலையாளத்திலும்‌ போட்டி போட்டு விளக்கினார்கள்‌. 


கங்காதேவி, தீர்மானமாகச்‌ சொன்னாள்‌. 


“மொதல்ல இதை, 'இவளாக்கணும்‌'... முழுப்‌ பெண்ணாக்கணும்‌... அந்தச்‌ செலவுக்கு 
யார்‌ மொதல்ல பணம்‌ கொடுக்காங்களோ, அப்போது யாருக்கு மகள்னு 
யோசிக்கலாம்‌.” 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 30 


சுயம்பு, தன்பிறப்பைத்‌ தானே கண்டவன்போல்‌ - இந்தப்‌ பிறவியிலேயே நிர்வாணம்‌ 


பெற்றவன்போல்‌ தெளிவடைந்தான்‌. 


இந்த ஒரு மாத காலத்தில்‌ அவர்களின்‌ பெயர்களைச்‌ சொல்லுமளவிற்கும்‌ ஓட்டை 


54 


உடைசல்‌ இந்தியில்‌ பேசும்‌ அளவிற்கும்‌ முன்னேறி விட்டான்‌. நீலிமா... நசிமா... 


மாக்கிரெட்‌. லட்சுமி... பகுச்சார்தேவி... குஞ்சம்மா... 


அது, சுமாரான அறை. நான்கு கட்டில்கள்‌. கயிற்றுக்‌ கட்டில்கள்‌. ஆனாலும்‌ அவற்றுக்கு 
மேலே மெத்தை. குளிர்‌ காலத்தில்‌ மூடிக்கொள்வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ரசாய்‌ 


மெத்தை. இதுவரை ஒண்டிக்கட்டிலில்‌ குடித்தனம்‌ செய்த சுயம்புவுக்கும்‌, ஒரு சொந்தக்‌ 
கட்டில்‌ கிடைத்தது. 


ஒல்லிக்காரியான மலையாளத்தா குஞ்சம்மா எப்போதோ பிசைந்து வைத்த சப்பாத்தி 
மாவை இப்போது சலவைக்கல்‌ மாதிரியான வட்டக்கல்லில்‌ உருட்டிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அடுப்பில்‌ சின்னச்‌ சின்னத்‌ துண்டுகளாக வெட்டப்பட்ட உருளைக்‌ 
கிழங்குகளை தமிழ்காரி லட்சுமி பொரித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. வேக வைக்காமலேயே 
அப்படியே பொறிக்கப்படும்‌ அவசர சப்ஜி, இன்று குஞ்சம்மாவின்‌ சமையல்‌ முறை. 
அவளுக்கு அவசர சப்ஜி செய்யத்‌ தெரியாது என்ற அனுமானத்தில்‌, லட்சுமி ஒத்தாசை 
செய்தாள்‌. பாடகி நீலிமா, தனது பற்களை மாதிரி நீளநீளமான செண்பகப்‌ பூக்களைத்‌ 


தடவியபடியே டோலக்கைத்‌ துடைத்துவிட்டாள்‌. நலிமா சுற்றிலும்‌ கடல்சிப்பிகளால்‌ 


பிரேமாக்கப்பட்ட முட்டை வடிவக்‌ கண்ணாடியின்‌ முன்னால்‌ முந்தானையை 
இழுத்துப்போட்டு ஒய்யாரமாக எழுந்தாள்‌. இவள்தான்‌, அங்கு அழகு மயம்‌. இதற்குள்‌ 
மார்க்கரெட்‌, நஸிமாவிடம்‌ ஒரு ஒயர்‌ சுருளை நீட்டினாள்‌. நளிமா அதை 
விசாலப்படுத்தினாள்‌. இரண்டு ஒயர்க்‌ கம்பிகள்‌. அவற்றில்‌, பல்லி முட்டை மாதிரி 
சின்னச்‌ சின்ன பல்புகள்‌. பல்வேறு வகை வண்ணக்‌ கலப்புக்கள்‌... நலிமா, ஒன்றை 
வட்டமாக்கி, கழுத்தைச்‌ சுற்றியும்‌, இன்னொன்றையும்‌ அதே மாதிரி வட்டமாக்கி 
உச்சந்தலையைச்‌ சுற்றி வில்போல வளைத்துக்‌ கொண்டாள்‌. மார்பகப்‌ பள்ளத்தாக்கில்‌ 
இரண்டு சாதா பேட்டரிகளைக்‌ கொண்ட ஒரு சதுரப்‌ பெட்டியைத்‌ தொங்கப்‌ போட்டு 
ஒரு வளைவை நிமிர்த்திவிட்டாள்‌. உடனடியாக அவள்‌ முகம்‌ பிரகாசித்தது. நீலமாய்‌, 
மஞ்சளாய்‌, சிவப்பாய்‌, பச்சையாய்‌. தலைக்குமேல்‌ மேலும்‌ கீழும்‌ பல்புகள்‌ 
பளபளத்தன. தலைக்குமேல்‌ வானவில்‌ ஒளிவட்டம்‌. இவையும்‌ போதாது என்று 
முகத்தில்‌ ஆங்காங்கே ஜிகினாச்‌ சரிகைகளை ஒட்டிக்கொண்டாள்‌. எற்கெனவே 
இதைப்போல்‌ சிங்காரித்துக்‌ கொண்ட மார்க்கரெட்டோடு, நசிமா 'சதையாக' நின்று 
கொண்டாள்‌. நீலிமா, எந்த மேக்கப்‌ போட்டாலும்‌, தேறாத கேஸ்‌. அவளுக்குத்‌ 
தெரியும்‌. ஆகையால்‌ சாதாரணமாகவே இருந்தாள்‌. டோலக்கை, மட்டும்‌ கண்ணைச்‌ 


சிமிட்டித்‌ தட்டினாள்‌. வேறு அறையிலிருந்து வந்த பகுச்சார்‌ தேவியும்‌, ஜிலுஜிலு 


55 


கொலுசுக்‌ கால்களைத்‌ தரையில்‌ தட்டி, கை வளையல்களைக்‌ குலுக்கிவிட்டு, டோலக்‌ 


சத்தத்திற்கு சுருதி சேர்த்தாள்‌. 


சுயம்புவிற்கு, அவர்களைப்‌ பார்க்கப்‌ பொறாமையாக இருந்தது. நலிமா அவனுக்கு 
'ஆட்டக்கலையைச்‌' சொல்லிக்‌ கொடுத்து விட்டாள்‌. இரண்டு மூன்று இந்திப்‌ 


படங்களுக்கும்‌ கூட்டிப்‌ போய்விட்டாள்‌. ஆனாலும்‌ இன்னும்‌ 'ஸ்டெப்‌' சரியாக 


வரவில்லை. அப்படியும்‌ ஆடப்போனால்‌, அங்கேயும்‌, குஞ்சம்மா லட்சுமி யுத்தம்‌! 
இப்படித்தான்‌ ஆட வேண்டும்‌, அப்படித்தான்‌ ஆட வேண்டும்‌ என்று ஆளுக்கு 
ஒருத்தியாக அமர்க்களப்‌ படுத்துகிறார்கள்‌. சுயம்பு தனக்குக்‌ கொண்டை வந்துவிட்ட 
அனுமானத்தில்‌ பெரிய மனுஷித்தனமாய்‌, லட்சுமியின்‌ சேலையை எடுக்கப்‌ போனான்‌. 
நீலிமா, டோலக்கைத்‌ தட்டி அவனைத்‌ திரும்ப வைத்து, திட்டவட்டமாகச்‌ 
சொல்லிவிட்டாள்‌. அவன்‌ முழு மனுஷியாய்‌ மாறுமுன்னால்‌, புடவையைத்‌ 
தொடப்படாது. இப்போது இருக்கிற இதே பாவாடை தாவணியிலேயே இருக்க 


வேண்டும்‌. 


சப்பாத்தியை, அவசர அவசரமாகச்‌ சாப்பிட்டுவிட்டு எல்லோரும்‌ வாசலுக்கு வெளியே 
வந்தார்கள்‌. சேட்டு வீட்டுக்‌ கல்யாணம்‌. இவர்கள்‌ ஆட வேண்டும்‌. பாட வேண்டும்‌. 
அட்வான்ஸும்‌ வாங்கிவிட்டார்கள்‌. புல்புல்‌ தாராக்காரியும்‌, அங்கே வநதுவிட்டாள்‌. 
'பாவாடை தாவணி: சுயம்பு, இப்போது சல்வார்‌ கமீஸ்‌ போட்டிருந்தான்‌. 


ஆடமாட்டான்‌. ஆனால்‌ ஆட்டப்‌ பயிற்சிக்கு அழைக்கப்பட்டான்‌. 


மாலை உருக்குலையும்‌ நேரம்‌... 


அந்த 'கல்லியில்‌' தெற்கு வரிசையிலும்‌ மேற்கு வரிசையிலும்‌ ஹஜ்ராக்களின்‌ - 
அதுதான்‌ அலிகளின்‌ ஆதிக்கம்‌. மற்ற குடியிருப்புகள்‌ சாதாரண மனிதர்களின்‌ சகவாசக்‌ 
கூடுகள்‌. இதனால்‌, குழப்பம்‌ ஏற்பட்டு, அங்கே வந்தவர்களில்‌ சிலர்‌ அடி வாங்கிக்‌ 
கொண்டும்‌ போயிருக்கிறார்கள்‌. இப்போது இவர்களின்‌ பகுதி, சராசரிகளைவிட 
அதிகமாய்‌ ஜில்லடித்தது. ஒரு குடியிருப்புப்‌ பக்கம்‌ ஒரு பளபளப்பான கார்‌, உள்ளே 
நுழைந்ததும்‌ ஒன்று ஏறிய சுவடு தெரியாமலே அந்தக்‌ காரில்‌ கம்பீரமாகப்‌ போய்‌ 
உட்கார்ந்து, காரைப்‌ பறக்க வைத்தது. 'இன்னொன்று', மோட்டார்‌ பைக்கில்‌ 


ஏறிவிட்டது. சில வீடுகளுக்கு முன்னால்‌, சைக்கிள்களும்‌, 'டபுளாகப்‌' போய்க்‌ 


56 


கொண்டிருந்தன. அந்த வளாகத்தின்‌ மத்தியில்‌ உள்ள பொது மண்டபத்தில்‌ ஒரே 
கூத்து. கவாலிப்‌ பாடல்கள்‌. சிரிப்பும்‌ கும்மாளமுமான இரு பிரிவின்‌ லாவணிப்‌ 


பாடல்கள்‌. அதைப்‌ பார்க்கும்‌ கூட்டத்தில்‌ கலகலப்பான சலசலப்பு... 


ஹியா... கீத்கே... ஒன்ஸ்மோர்‌... ஆலமரத்தடியில்‌ சில கார்கள்‌... காரில்‌ வந்தவர்கள்‌ 
கூட, கீழிறங்கி குரு அலியான கங்காதேவியின்‌ காலைத்‌ தொடுகிறார்கள்‌. அவர்‌, ஒரு 
காரை, இவர்கள்‌ பக்கமாய்‌ கையாட்ட, அந்தக்‌ கார்‌ வருகிறது... ஒரு ஆஜானுபாகுவான 
ஜாட்‌. அசல்‌ தேவிலால்‌ தோற்றத்தில்‌ நடுத்தரத்‌ துடிப்பு... சுயம்பு... சுயம்போ... ஹை 


சுயம்போ...' 


சுயம்பு அந்தக்‌ குடியிருப்புத்‌ திண்ணையிலிருந்து கீழே குதித்து, அந்த ஜாட்‌ மனிதரின்‌ 
அருகே போகிறான்‌. அவர்‌ ஒரு நூறுரூபாய்‌ நோட்டை எடுத்து அவன்‌ பைக்குள்‌ 
திணிக்கிறார்‌. முதுகைத்‌ தட்டிக்‌ கொடுக்கிறார்‌. அவன்‌ கையை எடுத்துத்‌ தனது 
தலைமேல்‌ போட்டு சிறிது நேரம்‌ ஆசீர்வாதமாக வைத்துவிட்டு, நீலிமாவிடம்‌, ஏதோ 
பேசப்‌ போனார்‌. அதற்குள்‌ சுயம்பு அரைகுறை இந்தியில்‌ ஆங்கிலத்தைத்‌ 
துணைக்கிழுத்துப்‌ பேசினான்‌. 


“கியா பிதாஜி... ஒய்‌ ஹண்ட்ரட்‌ ரூபி நோட்டு...” 


அந்தப்‌ பிதாஜி, இந்தியில்‌, உணர்ச்சிவசப்பட்டுப்‌ பேசினார்‌. ஒரு நிமிடம்வரை, 


பேசினார்‌. 

சுயம்பு புரியாது விழித்தான்‌. அவனுக்கு அதை விளக்கும்படி, நீலிமா, பாட்டுக்‌ 
குரலோடு, குஞ்சம்மாவிடம்‌ கொஞ்சிப்‌ பேசினாள்‌. உடனே லட்சுமி ஒரு அதட்டு 
அதட்டிவிட்டு, தமிழச்சியானாள்‌. 


“நீ மலையாளத்துல பேசி, நான்‌ அதைவேற என்‌ மகளுக்கு தமிழுல சொல்லணுமோ...!” 


“நீ பரையன தமிழோட, ஞான்‌ பரையன மலையாளம்‌... அவளுக்கு நன்னாய்‌ 


மன்சிலே... ஆவுண்டு.” 


57 


“வாய மூடிக்கிட்டு சும்மா இருடி குஞ்சம்மா... ஏடி சுயம்பு... இந்த பிதாஜி புதுசா 
நட்டுக்கடை அதான்‌ ஸ்பேர்‌ பார்ட்ஸ்‌ கடை தெறந்தப்போ நீதான கற்பூரம்‌ 
கொழுத்துனே... இப்போ அந்தக்‌ கடைக்கு என்ன கர்மத்துக்கோ ஒரு ஏஜென்ஸி 
கிடைச்சிருக்காம்‌. நீ கைராசிக்காரியாம்‌. மெனக்கெட்டு வந்திருக்கார்‌. ஒனக்கு 
வந்திருக்கிற பவுசப்‌ பாரு... ஒன்ன பெரிய மனுவியாக்குற செலவுக்கு இவளும்‌ நானும்‌ 


போட்டி போட்டு சம்பாதிக்கோம்‌... நீ என்னடான்னால்‌, எங்களவிட ரெண்டு மடங்கா 


சம்பாதிக்கே. பேசாம எங்கள தத்து எடுத்துக்கடி..” 


சுயம்பு அந்த நூறு ரூபாய்‌ நோட்டை யாரிடம்‌ கொடுக்கலாமென்று யோசித்தான்‌. 
தமிழின்‌ இனமானமும்‌, மலையாளத்தின்‌ திராவிட சக்தியும்‌, அவனை இழுக்கடித்தன. 
பிறகு தேசியவாதியாகி, நீலிமாவிடம்‌ நீட்டினான்‌. அவளோ, அந்த நோட்டை மீண்டும்‌ 
அவன்‌ ஜாக்கெட்டுக்குள்‌ திணித்தாள்‌. இதற்குள்‌ ஆஷா அங்கே ஓடிவந்தாள்‌. 
மராத்திக்காரி - துப்பறிவதுதான்‌ அவள்‌ வேலை. அந்த சுயம்புவைப்‌ பார்த்து முதல்‌ 
குரல்‌ கொடுத்தவளும்‌ இவளே. மராத்தி வாடையில்‌ 'சுயம்போ, சுயம்பு' என்றாள்‌. 
சுயம்பு அவளை சிநேகிதமாய்ப்‌ பார்த்துச்‌ சிரித்தபோது, அவள்‌ லட்சுமியிடம்‌ காது 
வழியாகச்‌ சொல்ல, அவள்‌, அதை, வாய்‌ வழியாக விட்டாள்‌. காதுக்கும்‌ வாய்க்கும்‌ 


இடையே ஒரு மொழி மாற்றம்‌. 


“நீ திக்குத்‌ தெரியாமல்‌, அலைஞ்ச மொதல்‌ நாளுலே ஒரு மதராசிப்‌ பொண்ணு 


அதுதான்‌ - நம்ம தமிழாளு வீட்டுல குழந்தை பிறந்ததுக்கு பாடுனீங்களாமே. அந்தக்‌ 
குழந்தைக்கு உடம்புக்குச்‌ சரியில்லயாம்‌. பிழைக்கது கஷ்டமாம்‌. இவள்‌ இத மட்டும்‌ 
சொல்ல வந்தான்னு நெனைக்காதே. இங்கே நின்னு அந்தக்‌ கள்ளப்‌ பயலப்‌ பார்க்க 


இவளுக்கு வசதியா இருக்குது...” 

சுயம்புவின்‌ முகம்‌ கூம்பிப்‌ போனது. இப்போதுதான்‌ தனது முகராசியை நினைத்துப்‌ 
பெருமைப்பட்டான்‌. ஆனால்‌, முதல்‌ நாளே தான்‌ தொட்ட குழந்தை அதுவும்‌ அண்ணன்‌ 
மகள்‌ மாதிரியான சின்னக்‌ குழந்தைக்கு இப்படி ஒரு ஆபத்தா? கூடாது. வரக்கூடாது. 


வரவிடக்கூடாது. 


பாடகி நீலிமா பட்டென்று பேசினாள்‌. 


“நாம்‌ ஒரு வீட்டு சந்தோஷத்தை மட்டும்‌ பங்கு போட்டுக்க மட்டும்‌ இல்ல. கஷ்ட 


58 


நஷ்டத்தையும்‌ பங்கு போடணும்‌. அதனால, சுயம்புவோ, பகுச்சார்‌ தேவியோ அந்தப்‌ 
பொண்ணு வீட்டுக்குப்‌ போகட்டும்‌! அச்சாலடுக்கி...” 


சுயம்பு பகுச்சார்தேவியைக்‌ கையைப்‌ பிடித்து இழுத்தான்‌. அவள்‌ மொக்கை முகத்தைப்‌ 
பிடித்து ஆட்டினான்‌. இருவரும்‌, ஒருவர்‌ கையை ஒருவர்‌ பிடித்துக்கொண்டு 
ஓடினார்கள்‌. சேட்டு வீட்டுக்‌ கலியாணத்தில்‌ தின்னவும்‌, சேர்க்கவும்‌ நிறையக்‌ 
கிடைக்கும்‌. ஆனால்‌, இதையெல்லாம்‌ பார்க்க முடியாது... கூடாது. 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 31 


தொட்டிலில்‌ கிடந்த குழந்தையை சோக மயமாய்ப்‌ பார்த்துக்‌ கொண்டு கையைப்‌ 
பிசைந்த சுலோச்சனா, சுயம்புவைப்‌ பார்த்து ஆச்சரியப்பட்டாள்‌. பிறகு அவளிடம்‌ “ஆப்‌ 
ஹமாரா கர்மே” என்று அதற்குமேல்‌ இந்தியில்‌ பேசத்‌ தெரியாமல்‌ விழித்தாள்‌. 
பகுச்சார்தேவி இந்தியிலும்‌ குஜராத்தியிலும்‌ ஏதோ, அந்த மதராசிப்‌ பெண்ணுக்குத்‌ 
தெரியும்‌ என்பதுபோல்‌ பேசினாள்‌. இறுதியில்‌ சுயம்பு சொந்த மொழியில்‌ பேசும்‌ 
உணர்வு இல்லாமலே பேசினான்‌. 


“குழந்தைக்கு என்னக்கா செய்யுது?” 


சுலோச்சனா அவனை அதிர்ந்து பார்த்தபோது, அவன்‌ மேற்கொண்டும்‌ தொடர்ந்தான்‌. 


“அன்றைக்கு ஒங்ககிட்ட வேணுமுன்னுதான்‌ தமிழில பேசலே! ஏன்னு கேட்காதீங்க. 
நானும்‌ ஒரு நல்ல குடும்பம்தான்‌. இப்படியாயிட்டேன்‌. என்னடா பண்ணுது 
மருமகனே... அத்தைகிட்டே. நீயாவது சொல்லுடா.” 


அவள்‌ கண்ணிர்‌ சிந்தி கதை சொல்லும்‌ குரலில்‌ சொன்னாள்‌. 


ஒரு மாசமா திடுதிப்புன்னு வெட்டு வருது... பிட்ஸ்ஸாம்‌. கட்டுப்படுத்த முடியாதாம்‌. 


மருந்து மாத்திரை கொடுத்து எட்டு வயசு வரைக்கும்‌ எச்சரிக்கையாய்ப்‌ 


59 


பார்த்துக்கணுமாம்‌. இல்லாவிட்டால்‌, எது வேணுமுன்னாலும்‌ நடக்குமாம்‌. இவரு வேற 


இன்னிக்கு ராத்திரிதான்‌ வருவார்‌. பத்துநாள்‌ டூர்‌...” 


சுயம்பு மூச்சே ஒரு வெட்டாவதுபோல்‌, முடங்கிக்‌ கிடந்த குழந்தையைப்‌ பார்த்துவிட்டு, 
அவளுக்கு உபதேசித்தான்‌. 


“டாக்டருங்க கெடக்கானுக. எங்க அண்ணன்‌ பயலுக்கும்‌ இப்படித்தான்‌ அடிக்கடி 
வெட்டு வந்திச்சு. ஒரு நாட்டு வைத்தியரு கஸ்தூரி மாத்திரையை தேனுல ஒரு வாரம்‌ 
கொடுத்தார்‌. வெட்டு, வெத்து வேட்டாயிட்டு. பேசாமல்‌, அதை வாங்கிக்‌ 


கொடுங்கக்கா.” 


“எங்கே கிடைக்கும்‌ தெரியாதே!” 


“எனக்குத்‌ தெரியும்‌. பூசா ரோட்டுல ஒரு ஆயுர்வேத ஆஸ்பத்திரி இருக்கு ஒரு நொடியில 
போயிட்டு வாறேன்‌.” 


சுயம்பு பகுச்சார்தேவியிடம்‌ 'தும்‌ இதர்‌ பைட்டியே' என்று சொல்லிவிட்டு ஒரு 


ஆட்டோவைக்‌ கை தட்டிக்‌ கூப்பிட்டான்‌. அது வந்ததும்‌ ஒரே தாவல்‌. 


பகுச்சார்தேவி, அந்தக்‌ குழந்தையின்‌ தலையைப்‌ பிடித்து முர்கேவாலி தேவியை அந்த 
“அச்சா பச்சாவுக்காக' தியானித்தாள்‌. சுலோச்சனாவின்‌ முதுகைத்‌ தட்டி குச்‌ நை. குச்‌ 


நை' என்றாள்‌. அதாவது கவலைப்படும்படி ஒன்றும்‌ இல்லையாம்‌. 


இதற்குள்‌, சுயம்புவும்‌ திரும்பி வந்துவிட்டான்‌. ஒரு கையில்‌ தேன்‌ பாட்டில்‌. மறு 
கையில்‌ பத்து மாத்திரை பொட்டலம்‌. ஒரு மாத்திரையைக்‌ கையாலேயே நசுக்கி 
தூளாக்கி உள்ளங்கையில்‌ ஏந்தி தேனில்‌ குழைத்து, ஆள்‌ காட்டி விரலில்‌ தேய்த்து, 
குழந்தையின்‌ வாயில்‌ வைத்தான்‌. தாய்க்காரி பதறியபோது, “இந்த மருந்து நல்லது 
செய்யும்‌, அப்படி செய்யாட்டாலும்‌, கெட்டது செய்யாது. மூணு வேளைக்குக்‌ 


கொடுக்கா” என்றான்‌. 


60 


“எவ்வளவு ரூபாப்பா?” 


“ஒங்களுக்கு ஏன்‌ அதெல்லாம்‌!” 


“முன்னப்‌ பின்ன தெரியாத எனக்கு...” 


“நீங்க எனக்கு அக்காமாதிரி இருக்கீங்க. அது எங்க அண்ணன்‌ குழந்தை மாதிரி 
இருக்குது. அப்படி நீங்க இல்லாவிட்டாலும்‌ என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர்‌ 
உதவப்படாதா? நான்‌ வாறேன்‌. மாத்திரை அவ்வளவுதான்‌ இருந்தது. 
தீர்ந்துபோனதும்‌, ஸ்டாக்குக்கு வந்துடும்‌.” 


“ஒனக்கு எந்த ஊருப்பா?” 


“ஊரைச்‌ சொன்னாலும்‌ பேரச்‌ சொல்லப்‌ படாதுன்னு சொல்லுவாங்க! ஆனால்‌, நான்‌ 
ரெண்டுமே சொல்லப்படாது! படிச்சது காலேஜ்‌, இனிமேல்‌ ஆடப்போறது தெரு 


டான்ஸ்‌! ஏக்கா அழுவுறே... குழந்தைக்கு ஒன்னும்‌ ஆகாதுக்கா...” 


“நான்‌ கொழந்தைக்காக அழலப்பா. நீயும்‌ என்‌ தம்பி மாதிரி. ஒன்‌ கோலத்தை 


நெனச்சால்‌, ஒனக்கு நான்‌ ஏதாவது செய்யனும்‌ தம்பி!” 


“அப்படின்னா, இந்தத்‌ தங்கச்சிக்கு ஒரே ஒரு உதவி செய்‌. ஒங்க ஹஸ்பெண்ட எங்க 
ஆட்களை படம்‌ பிடிச்சு டி.வி.யில்‌ காட்டச்‌ சொல்லு... அட்ரஸ்‌ வேணுமா? பகுச்சார்‌... 


டி.வி. கம்மிங்‌... தும்‌ அட்ரஸ்‌ போலோ.” 


பகுச்சார்தேவி முகவரி சொல்ல, சுலோச்சனா எழுதிக்கொண்டாள்‌. சுயம்பு தானிருக்கும்‌ 
இடத்தைக்‌ கைநீட்டி விளக்கிவிட்டு, புறப்பட்டுவிட்டான்‌. 


61 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 32 


மறுநாள்‌ காலையில்‌, எல்லோருக்கும்‌ முன்னாலேயே குளித்துவிட்டு, ஆலமரத்தடி 
கங்காதேவியின்‌ காலைத்‌ தொட்டுக்‌ கும்பிட்டு, வீட்டுக்கு ஓடிவரப்‌ போனான்‌ சுயம்பு. 
இன்றைய சமையல்‌ அவன்‌ முறை. அப்போது ஒரு மாருதி ஜீப்‌ குறுக்கே நின்றது. அதன்‌ 
முன்பக்கம்‌ இருந்து குதித்தவன்‌, 'இஎன்ஜி' காமிராவை சரிபார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
பேச்சையும்‌ பேசிய உருவத்தையும்‌ ஒரே சமயம்‌ பதிவு செய்யும்‌ காமிரா. அந்தக்‌ 
குழுவின்‌ தலைவரைப்போல்‌ தோன்றிய சுலோச்சனாவின்‌ கணவன்‌ சுயம்புவை 


அடையாளம்‌ கண்டுகொண்டான்‌. 


“நல்லவேளையா இன்னிக்கு ஒரு சங்க்‌ காலியா இருக்குது... டூர்‌ இழுத்துட்டதால, 
ரிக்கார்ட்‌ செய்ய முடியாமப்‌ போச்சு! ஒங்க ஆட்கள்‌ டான்ஸ்‌ செய்யணும்‌. ஒங்க 


தலைவர்‌ பேட்டி கொடுக்கணும்‌.” 


“மொதல்ல என்‌ மருமகப்பிள்ளை எப்படி இருக்கான்‌ - அதைச்‌ சொல்லுங்க.” 


“தேங்க்யூ தெளிவா இருக்கான்‌. அப்புறம்‌ நீயும்‌ பேட்டி கொடுக்கணும்‌.” 


“வேண்டாம்‌... எங்கப்பா பார்த்தா துடிச்சுடுவார்‌.” 


“இந்த நெட்‌ ஒர்க்‌ இந்தி ஏரியாவுக்குள்ளதான்‌. நேஷனல்‌ நெட்‌ ஒர்க்‌ இனிமேதான்‌ 
வரணும்‌. அது வரைக்கும்‌ இங்க போடறது அங்க தெரியாது. சரிப்பா குயிக்‌...” 


“இப்படி திடுதிப்பென்னு வந்து நிக்கீங்களே! எங்க ஆட்கள இனிமேல்தான்‌ தேடிப்‌ 


பிடிக்கணும்‌.” 


“நீ வேற... உள்ள போய்ப்பார்‌!” 


சுயம்பு தன்‌ அறைக்குள்‌ ஒடிப்‌ பார்த்தான்‌. ஒவ்வொன்றும்‌ தன்னை, இந்திக்‌ 


கதாநாயகியாக நினைத்துக்கொண்டு போஸ்‌ முகங்களோடு போக்குக்‌ காட்டின. 


62 


சுயம்புவைக்‌ கட்டிப்பிடித்து முத்தம்‌ கொடுத்தன. அவசரப்‌ பவுடர்கள்‌. ஈரம்‌ காயாத 


முகங்களில்‌ பட்டு, வெள்ளைத்‌ திட்டுக்களாய்‌ விகாரமெடுத்து நின்றதும்‌ உண்மைதான்‌. 


சுயம்பு அந்த டி.வி. குழுவைக்‌ கூட்டிக்கொண்டு கங்காதேவியிடம்‌ போனான்‌. 
சுலோச்சனா கணவன்‌, அந்த குரு அலியிடம்‌ ஒரு ஸ்டேட்மெண்ட்‌ கொடுக்கச்‌ 
சொன்னான்‌. அவர்‌ நமது அரசியல்வாதிகளைப்‌ போல எந்தவித ஒத்திகையும்‌ 


இல்லாமல்‌ யார்‌ யாரோ எழுதிக்‌ கொடுப்பதைப்‌ படிக்காமல்‌, சரளமாகப்‌ பேசினார்‌. 


“அலிகள்‌ மனித குலத்தின்‌ மூன்றாவது பரிமாணம்‌. பீஷ்மர்‌ மரணத்திற்குக்‌ காரணமான 
சிகண்டி ஒரு அலி. அர்ஜுனன்‌ அலியின்‌ உருவத்தோடு இருக்கும்‌ போதுதான்‌, 
கெளரவப்படைகளை தன்னந்தனியாய்‌ தோற்கடித்தான்‌. கடவுள்‌, ஆண்‌ வடிவாகவோ 
அல்லது பெண்‌ வடிவாகவோ பாரபட்சமாய்‌ இருக்க முடியாது. அலி வடிவத்தில்தான்‌ 
இருக்க வேண்டும்‌. அலிகள்‌, நம்பிக்கைக்கு உரியவர்கள்‌. அந்தக்‌ காலத்து அந்தப்புர 
காவலர்கள்‌. ஆனால்‌, இந்த ஆண்களும்‌ பெண்களும்‌... அவர்கள்‌ செய்யும்‌ 


அயோக்கியத்‌ தனங்களும்‌...” 


“குருஜி மேடம்‌... விவாத்‌ தையே... கான்ஸன்ட்ரேட்‌ ஆன்‌ யுவர்‌ பிராப்ளம்‌.” 


கங்காதேவி, இணங்கினாள்‌. இந்தச்‌ சின்னத்‌ தடங்கலோடு, ஒரே 'டேக்கில்‌' எல்லாம்‌ 
முடிந்தது. பிறகு அந்த டி.வி. குழு 'லேண்ட்‌ மார்க்‌' - பனோரமா ஷாட்‌' என்ற புதிய 
டி.வி. மந்திரங்களை உச்சரித்தபடியே, அங்குமிங்குமாய்‌ சுழன்றது. சுயம்புவும்‌ ஒரு 
ஸ்டேட்‌ மெண்ட்‌ கொடுத்தான்‌. இப்போதுதான்‌, தனக்குத்தானே ஒரு சமாதானம்‌ 
ஏற்பட்டிருக்கிறது என்றும்‌, அவன்‌ தமிழ்‌ மொழியிலேயே சொன்னான்‌. சில சராசரி 
மனிதர்களிடமும்‌, ஸ்டேட்மெண்ட்‌ வாங்கப்பட்டது. நீலிமா குழு, இதுவரைக்கும்‌ 


பாடாத பாட்டாய்ப்‌ பாடி, ஆடாத ஆட்டம்‌ ஆடி, ஒரு அமர்க்களம்‌ செய்துவிட்டது. 


அந்த காமிராக்குழு, நல்ல உபசரிப்போடு போனதும்‌, எல்லோருக்குமே ஒரு 


எதிர்பார்ப்பு. அன்றைக்கே சாயங்காலம்‌ ஏழு மணிக்கு போடப்போவதாக, சுலோச்சனா 


புருஷன்‌ சொல்லிவிட்டுப்‌ போய்விட்டான்‌. இப்போதே இருட்டாதா என்று ஏக்கம்‌. 
கூடவே இருட்டடிப்புச்‌ செய்துவிடுவார்களோ என்று ஒரு பயம்‌. 


63 


கங்காதேவி, அந்தப்‌ பெருநகரில்‌ உள்ள, குரு அலிகளுக்கும்‌, சேதி சொல்லிவிட்டாள்‌. 
சுலோச்சனா கணவன்‌, தலையிட்ட பிறகு, அவருடைய பேச்சு, உணர்வு 


வெளிப்பாட்டிலிருந்து, அறிவு வெளிப்பாட்டிற்கு வந்தது. பக்கத்து நகரங்களுக்கு 


எஸ்டிடி முலம்‌ இந்தச்‌ செய்தியை அவரே தெரியப்படுத்தினார்‌. பிரதமர்‌ இந்திரா 
காந்தியும்‌ தான்‌ பேசுவதைக்‌ கேட்பார்‌ என்று சந்தோஷம்‌. 


அந்த வளாகத்தில்‌ ஏழு மணிக்கே கண்கொள்ளாக்‌ கூட்டம்‌. சராசரிகளும்‌ 
அலிக்கூட்டத்தில்‌ கலந்து கொண்டனர்‌. பல்வேறு அலிப்பேட்டைகளிலிருந்து ஆட்கள்‌ 
குவிந்தனர்‌. நீலிமாவுக்கு இன்னும்‌ கொஞ்சம்‌ நன்றாக டிரஸ்‌ செய்திருக்கலாம்‌ என்று 
ஒரு 'பின்புத்தி'. கங்காதேவி வீட்டுக்குள்ளிருந்த டி.வி. செட்டை ஆலமரத்தடித்‌ திட்டில்‌ 
வைத்துவிட்டாள்‌. சரியாக ஏழு மணி முப்பத்தாறு நிமிடம்‌. அறிவிப்புப்‌ பெண்ணை 
அடித்துப்‌ போட்டுவிடலாமா என்ற கோபம்‌. அந்தக்‌ கோபம்‌ தீர்வதற்குள்ளேயே... 


பனித்துளியில்‌ பனைமரத்தைப்‌ பார்ப்பதுபோல்‌, அந்தச்‌ சின்னத்‌ திரையில்‌ அந்த 


ஏரியாவை நிரூபிக்கும்‌ லேண்ட்‌ மார்க்‌ ஷாட்‌. கங்கம்மாவின்‌ பேச்சு... இடையிடையே 
பீஷ்மர்‌, சிகண்டி, அர்ச்சுனன்‌. மாலிக்காபூர்‌ ஆகியோரின்‌ படங்கள்‌. அப்புறம்‌ நீலிமா 
கோஷ்டியின்‌ ராகம்‌ தானம்‌ பல்லவி. அலிகளைப்‌ பற்றிய சராசரிகளின்‌ உயர்வான 
கருத்துக்கள்‌. சுயம்புவின்‌ தமிழ்க்குரல்‌. அவன்‌ பேசியதை அடக்கி, அதன்மேல்‌ சத்தம்‌ 
போட்டு ஒலித்த, இந்தி ஒவர்லாப்‌... இறுதியில்‌, கங்கம்மாவின்‌ வேண்டுகோள்‌. 
கடைசியாக “இவர்களும்‌ - நம்மவர்கள்‌ - நல்லவர்கள்‌” என்ற டைட்டில்‌, நீலிமா, 
தன்னைப்‌ பாராட்டியே, தனக்குத்தானே கைதட்டினாள்‌. நசிமாவுக்கு குளோசப்பில்‌ 
வரவில்லை என்று ஒரு கவலை. குஞ்சம்மா, லட்சுமியோடு சண்டைபோடுவது டி.வி. 
யிலும்‌ காட்டப்பட்டது. சுயம்பு தனது கதையைச்‌ சொன்னது கண்ணிரை 


வரவழைத்தது. 


கங்காதேவி சுயம்புவைத்‌ தன்‌ பக்கம்‌ வரவழைத்து கட்டியணைத்தாள்‌. ஒரு நாளிலேயே 
தன்னை ஊரறிய உலகறிய செய்து விட்டதற்காக அவனை அந்த டி.வி.யைப்‌ பார்த்தது 
போலவே பார்த்தாள்‌. பிறகு திட்டவட்டமாக அறிவித்தாள்‌. 


“இன்று முதல்‌, இவள்‌ என்மகள்‌. இதுக்கான சடங்கு சீக்கிரம்‌ நடக்கும்‌. அதுக்கு 
முன்னால பூப்பு நீராட்டு, சுவீகார சடங்கு, நாற்பது நாளுக்கு மேல்தான்‌ நடக்கப்‌ 


64 


போகுது. ஆனாலும்‌ இப்பவே சொல்லிட்டேன்‌. அடுத்த சித்ரா பெளர்ணமியில பெண்‌ 


சடங்க வச்சுக்கப்‌ போறேன்‌! அப்புறம்‌ அலி பட்டாபிஷேகம்‌...” 


ஒரே கும்மாளம்‌. ஒரே நீளவாக்கு கைதட்டல்‌. கங்காதேவியை, மனதுக்குள்‌ திட்டிய 
லட்சுமியும்‌ குஞ்சம்மாவும்‌, பிறகு ஒருவரை ஒருவர்‌ பார்த்து சந்தோஷப்பட்டார்கள்‌. 
சுயம்பு அவளுக்குக்‌ கிடைக்கல என்று இவளும்‌, இவளுக்குக்‌ கிடைக்கலைன்னு 
அவளும்‌, தங்களுக்குள்‌ ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி, அதில்‌ ஏமாற்றத்தைத்‌ 


தேய்மானமாக்கினார்கள்‌. 


சுயம்பு, லட்சுமியிடம்‌ கேட்டான்‌. ஒட்டுக்‌ கேட்க வந்த குஞ்சம்மாவையும்‌ பார்த்துக்‌ 


கேட்டான்‌. “பெண்‌ சடங்குன்னா என்னது...” 


“அதுவா ?... ஒனக்கு தெரிய வேண்டாம்‌. சொன்னாலே மயக்கம்‌ போட்டு 


விழுந்துடுவே...” 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 33 


சுயம்புவை பெளர்ணமிப்பதற்கான சித்ரா பெளர்ணமி... 


அந்த அறையில்‌ ஒரு சுவரில்‌ சுயம்பு சாத்தி வைக்கப்பட்டான்‌. உடல்‌ அளவில்‌ 
நிர்வாணப்பட்டு, நிர்க்கதியாய்‌ நின்றான்‌. நின்றானில்லை. நிறுத்தி வைக்கப்பட்டான்‌. 
பிறந்தமேனிக்‌ கோலம்‌ போட்டவன்‌, எதிரே கண்ணில்‌ பட்டதைப்‌ பார்த்துக்‌ 
கதறப்போனான்‌. ஆனால்‌ அவனது நீண்டு வளர்ந்த தலைமுடியே அவன்‌ வாயில்‌ 
திணிக்கப்பட்டிருந்தது. இதனால்‌ அந்த முடிக்‌ கற்றைகள்‌ வழியாகத்தான்‌ அவன்‌ 
அரைகுறைப்‌ பார்வை போட வேண்டியிருந்தது. அந்தப்‌ பார்வையில்கூட அந்த 
அரிவாள்‌ மின்னியது. ஒரு முழு நீளமுள்ள வெட்டரிவாள்‌. பார்த்தால்‌ முகம்‌ தெரியும்‌. 
தொட்டால்‌ ரத்தம்‌ வரும்‌. அதைப்‌ பிடித்துக்‌ கொண்டு நின்ற அலியும்‌, அசல்‌ தாடகை 
மாதிரி கோர சொரூபம்‌. சுயம்பு அனிச்சையால்‌ துள்ளப்‌ போனான்‌. அவனைப்‌ 
பிடித்தவர்கள்‌ அங்குமிங்குமாய்‌ இறுக்குகிறார்கள்‌. முடியின்‌ பிடி வலுத்தது. அவன்‌, 
அப்படியும்‌ கத்தப்‌ போனபோது, வாயிலிருந்த தலைமுடி கீழ்நோக்கிப்‌ 
போய்க்கொண்டிருந்தது. உள்நாக்கை ஆக்கிரமித்துக்‌ கொண்டிருந்தது. 


65 


சுயம்பு அங்குமிங்குமாய்ப்‌ புரளப்‌ போனான்‌. இரண்டு அலிகள்‌ இருபக்கமும்‌ அவன்‌ 
கைகளை இழுத்துப்‌ பிடித்திருந்தனர்‌. இடுப்புக்குக்‌ கீழே 'அதில்‌' ஒரு கருப்புக்‌ கயிறு 
முடிச்சாகி, இரு பக்கமும்‌ நீண்டிருந்தது. முகமறியா இரண்டு அலிகள்‌ அந்தக்‌ கயிற்றின்‌ 
இருமுனைகளையும்‌ இழுத்துப்‌ பிடிப்பதற்காக, தங்கள்‌ உடம்புகளையும்‌ முறுக்கோடு 
நிறுத்தி வைத்தார்கள்‌. அந்தக்‌ கயிற்றின்‌ ஆதாரத்திலேயே அவர்கள்‌ நிற்பது 
போலிருந்தது. சுயம்புவின்‌ பாதங்களுக்குச்‌ சிறிது பின்புறமாய்‌, விபூதி குங்குமம்‌ 
வைக்கப்பட்ட ஒரு புது மண்பானை. விழுவதை விழுங்குவதற்கு வாய்‌ பிளந்து 


காத்திருந்தது. 


அந்த அறையின்‌ ஜன்னல்கள்‌ அனைத்தும்‌ மூடப்பட்டிருந்தன. உள்ளேயும்‌ ஒரு 
வட்டமான சித்ரா பெளர்ணமி மின்‌ விளக்கு... எதிர்ச்சுவர்ப்‌ பக்கம்‌ முர்கேவாலி மாதா, 
சேவல்‌ மேல்‌ சரிந்து நின்றாள்‌. இவனையே பார்க்கும்‌ உக்ரப்‌ பார்வை. இவனுக்குக்‌ 
குறி வைத்தது போன்ற திரிசூலம்‌. பழவகைப்‌ படைப்புக்கள்‌. ஊதுபத்திகள்‌, 
மேகமண்டலத்தை உற்பத்தி செய்தன. எல்லோரும்‌, சுவர்க்கடிகாரத்தையே 
பார்த்தார்கள்‌. அது நள்ளிரவு பன்னிரண்டு மணியைக்‌ காட்டி அடிப்பதற்கு, இன்னும்‌ 
நூறு தடவை சொடக்குப்போட்டு விடலாம்‌. 


சுயம்புவால்‌ விம்மத்தான்‌ முடிந்தது. மனம்‌ விட்டுத்‌ தேம்பி, வாய்விட்டு அழ 
முடியவில்லை. டி.வி. காரர்கள்‌ போன மறுநாளே, அவன்‌ குரு அலி கங்காதேவிக்கு 
நிச்சயிக்கப்பட்ட மகளாக அவள்‌ வீட்டுக்கே, சுயம்பு வந்துவிட்டான்‌. இல்லை, 
வரவழைக்கப்பட்டான்‌. மயில்‌ இறகில்‌ செய்தது மாதிரியான கட்டில்‌ படுக்கை. தனித்த 
அறை. மின்விசிறி. வேளா வேளைக்கு, பிரியாணி முதல்‌ பிரிஞ்சி வரை 
கொடுக்கப்பட்டது. ஆனாலும்‌, அது ஒரு உயர்‌ ரக சிறைவாசம்‌. அவனுக்குப்‌ 
பழக்கப்பட்ட எந்த அலியும்‌ உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஆனால்‌, கங்காதேவி 
அவ்வப்போது வருவாள்‌. இவனிடம்‌, தனக்குத்‌ தெரிந்த பல மொழிகளிலும்‌ சில 
வார்த்தைகளை உருட்டிப்‌ போட்டு ஒருவிதப்‌ புது மொழியில்‌ பேசுவாள்‌. ஆனாலும்‌, 


அந்தப்‌ பேச்சு செய்யாத காரியத்தை அவரது செல்லமான முதுகுத்‌ தட்டும்‌, கன்ன 
வருடலும்‌ செய்துவிட்டன. இடையிடையே 'மகளே. நீ இப்போ இருப்பது மாதிரி, பலர்‌ 
இருந்தாலும்‌, நீ என்னுடைய மகள்‌ என்பதாலும்‌, எனக்குப்‌ பிறகு ஒருவேளை குரு 
அலியாக வரலாம்‌ என்பதாலும்‌ இந்தத்‌ தியாகத்தைச்‌ செய்துதான்‌ ஆகவேண்டும்‌' 


66 


என்றாள்‌. சுயம்புவும்‌ ஏதோ அலி சமுதாயத்திற்காக விடுதலைப்‌ போர்‌ 
தியாகிகள்போல்‌, ஏதாவது ஒன்றைச்‌ செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துவ- 
தாகத்தான்‌ நினைத்தான்‌. அவனுக்கு, உணவு கொண்டுவரும்‌ சேலா அலிகளிடமும்‌, 
கையால்‌ சைகை செய்து வாயால்‌ “க்யா தமாஷா ஹை' என்றுகூடக்‌ கேட்டுப்‌ 
பார்த்தான்‌. அவர்கள்‌ அவனது தமிழ்ப்படுத்திய இந்தி வார்த்தையை ரசித்தார்களே 
தவிர பதிலளிக்கவில்லை. போதாக்குறைக்கு லட்சுமியக்கா, பூடகமாய்‌ சொன்ன 


சொல்லும்‌, பயமுறுத்தியது. 


இன்று காலையில்தான்‌, அவனுக்கு வெறும்‌ தயிர்‌ சாதம்‌ மட்டும்‌ கொடுத்தார்கள்‌. 


வழக்கமான பிரியாணி குருமா கண்ணில்கூடக்‌ காட்டப்படவில்லை. அதற்குப்‌ பிறகு, 


முழுப்‌ பட்டினி, குரு அலி, அவ்வப்போது எட்டிப்‌ பார்த்தாள்‌. எதுவுமே பேசவில்லை. 


அவனைத்‌ தூங்கும்படி தொலைவிலேயே நின்று சொல்லிவிட்டுப்‌ போய்விட்டாள்‌. 


இரண்டு பேர்‌ அவனை இரவு பத்தே முக்கால்‌ மணி அளவில்‌ எழுப்பி விட்டார்கள்‌. 
குளிக்கச்‌ சொன்னார்கள்‌. குளித்தான்‌. பட்டினுள்‌ பட்டான ஒரு மின்வெட்டு லுங்கியை 
கட்டச்‌ சொன்னார்கள்‌. கட்டிக்‌ கொண்டான்‌. சிறிது நேரத்தில்‌, இரண்டு புது அலிகள்‌, 
அவன்‌ கைகளை சிநேகிதமாகப்‌ பிடித்தார்கள்‌. அவர்கள்‌ கண்காட்டிய இடத்தில்‌, கால்‌ 
போட்டான்‌. அந்த வீட்டுக்குள்ளேயே அலங்கரிக்கப்பட்ட ஒரு முக்கடி அறை. 
கங்காதேவி தனது அறை வாசல்‌ வரை வந்து அவன்‌ முதுகைத்‌ தட்டிக்‌ கொடுத்தாள்‌. 
நெற்றியில்‌ தனது கையை வைத்து முர்கே மாதா என்றாள்‌. அவளுக்காக, அவனை 
நிற்க வைத்தவர்கள்‌, அவளது கண்ணசைவாலேயே உள்ளே கொண்டு போனார்கள்‌. 
உடனடியாய்‌, கதவு சாத்தப்பட்டது. கசாப்பு அலியின்‌ கையில்‌ இருந்ததைப்‌ 
பார்த்துவிட்டு, கத்தப்போன சுயம்புவை, அப்படியே மோதிப்‌ பிடித்துக்‌ கோழியைப்‌ 
பிடிப்பது மாதிரி பிடித்து அவன்‌ தலைமுடியாலேயே வாயடைக்க வைத்தார்கள்‌. 


சுயம்பு கத்தப்‌ போனான்‌. கதறப்‌ போனான்‌. உடம்பை அங்குமிங்குமாய்‌ ஆட்டினான்‌. 
இதையெல்லாம்‌ எதிர்பார்த்த மாதிரி கிடுக்கிப்‌ பிடிகள்‌. ஆனாலும்‌ அப்படி பிடி 
போட்டவர்களால்கூட, அவன்‌ கண்களில்‌ பெருக்கெடுத்த நீரை நிறுத்த முடியவில்லை. 


முன்பக்கமாய்க்‌ குவிந்த முடிக்கற்றையில்‌, அந்தக்‌ கண்ணிர்த்துளிகள்‌ உருண்டு 


உருண்டு, கருமேகம்‌ ஒன்று, மழைத்துளிகளை உருட்டிவிடப்‌ போவது போல்‌ இருந்தது. 


சுயம்பு எல்லோரையும்‌ நொந்துகொண்டே, வெந்தான்‌. 


67 


எக்கா... நீ அப்படிப்‌ பேசாவிட்டால்‌, நான்‌ இப்படி ஆவேனா... அண்ணா... ஒன்‌ 


காலடியிலேயே காலமெல்லாம்‌ கிடக்கேன்னு சொன்னேனே... இப்போ ஒரு அரிவாள்‌ 
அடியிலே துடிக்கேனே... டேவிட்‌ ஒரு லட்டருக்குக்கூட பதில்‌ போடாத நீங்கள்‌ ஒரு 
மனிதனா டேவிட்‌! அடிப்பாவி வஞ்சகி... நீ பச்சையம்மா இல்லடி கொச்சையம்மா. 


என்னை டில்லிக்கு விரட்டாமல்‌ விரட்டி, இந்தக்‌ கோலத்துக்குக்‌ கொண்டு வந்ததுக்கு 
நீதாண்டி காரணம்‌. அடே குருவலி... ஒன்ன நான்‌ டி.வி.யில உலகறியச்‌ செய்ததுக்காடி 
என்ன இங்க கொண்டு வந்து அடைச்சே... இருக்கட்டும்‌, இருக்கட்டும்‌. உயிரோட 
ஒன்னப்‌ பார்த்தால்‌, முதல்‌ வெட்டு ஒன்‌ தலைக்குத்தான்‌... எனக்கும்‌ ஒரு அரிவாள்‌ 
கிடைக்காமலா போகும்‌... அப்பா... அம்மா... நீங்க ரெண்டு பேரும்தான்‌ என்‌ 


நிலமைக்குக்‌ காரணம்‌. ஒங்கள அப்படிக்‌ கூப்பிடறதே பாவம்‌...' 


சுவர்க்கடிகாரம்‌ பன்னிரண்டு தடவையில்‌ ஆறு தடவை அடித்தது. உடனே ஏழாவது 
சத்தத்தில்‌ கீழே இறங்கிய அரிவாள்‌, எட்டாவது சத்தத்தில்‌ செந்நீரோடு மேலே 
நிமிர்ந்தது. எட்டாவது சத்தம்‌ கேட்பதற்கு முன்பே, பானைக்குள்‌ ஒரு சத்தம்‌. சுயம்பு 
கீழே கிடப்பது துள்ளுவது போலவே துள்ளினான்‌. அதற்குள்‌, வாய்க்குள்‌ இருந்த முடி 
நாக்கைச்‌ சுற்றியது. முகத்தோடு சேர்த்து மூக்கடைப்பு. யாரோ இரண்டுபேர்‌, இரண்டு 
இருபக்கமும்‌ கைகளைப்‌ பிய்த்தெடுக்கப்‌ போவது போன்ற இழுப்பு... 


சுயம்பு அப்படியே மயங்கி, சுவரில்‌ சாய்ந்தான்‌. நினைத்து நினைத்து நினைவே 
சூன்யமானது... அழுது அழுது கண்ணிரே கட்டியானது. 


எல்லா அலிகளும்‌ கீழே பீறிட்டு விழும்‌ ரத்த அருவியையே பார்த்தார்கள்‌. அவர்கள்‌ 
முகங்களில்‌ ஏதோ ஒரு நல்ல காரியத்தைச்‌ செய்துவிட்ட திருப்தி. அந்த ரத்த ஊற்று 
நிற்கக்கூடிய அனுமான நேரத்தைச்‌ சரி பார்ப்பது போல்‌, சுவர்க்கடிகாரத்தைப்‌ 
பார்த்தார்கள்‌. ரத்த அருவி சிறுகச்‌ சிறுக நின்று, மலைக்‌ குன்றைக்‌ காட்டும்‌ ஆறுபோல்‌, 


சதையைக்‌ காட்டியது. 


சுயம்புவின்‌ வாயிலிருந்து, தலைமுடி எடுக்கப்பட்டது. கைகள்‌ அவனிடம்‌ மீண்டும்‌ 


ஒப்படைக்கப்பட்டன. ஆனால்‌ அவனால்தான்‌ ஒப்படைக்கப்பட்ட கரங்களை இயக்க 


முடியவில்லை. இப்போது அந்த அலிகளே அவற்றை இயக்கினார்கள்‌. அவன்‌ 
கைகளைப்‌ பிடித்துக்‌ கழுத்துப்‌ பக்கம்‌ போட்டுக்கொண்டே ஒரு அலி புறப்பட்டது. 


68 


இன்னொரு அலி அவன்‌ கால்களைத்‌ தாங்கிக்கொண்டது. அவன்‌, எந்த அறையில்‌ 


இருந்தானோ, அந்த அறையில்‌ - அதே ஒற்றைக்கட்டிலில்‌ ஒரு உறுப்பு இழந்து 


போடப்பட்டான்‌. 


மறுநாள்‌, எப்போது கண்‌ விழித்தானோ, அப்போது அவன்‌ கண்களில்‌ நீலிமா 
கோஷ்டியினர்‌ பட்டார்கள்‌. நீலிமா அவன்‌ தலையைக்‌ கோதிவிட்டாள்‌. வெட்டுச்‌ 
சிகிச்சை சுகமாய்‌ நடந்தது போன்ற ஒரு குளிர்ச்சிப்‌ பார்வை. நசிமா தனது பணியைச்‌ 
செய்யக்‌ காத்திருந்தாள்‌. லட்சுமியும்‌, குஞ்சம்மாவும்தான்‌ சேர்ந்தாற்போல்‌ அழுதார்கள்‌. 
கங்காதேவி கிழட்டுக்கு அவனைப்‌ பறிகொடுத்தாலும்‌, பிள்ளைப்‌ பாசம்‌ அவர்களை 
உலுக்கிக்‌ குலுக்கியது. அது என்றென்றும்‌ நிலைத்திருக்கும்‌ என்பதை, அவர்கள்‌ 
பார்வை காட்டியது. நீலிமாதான்‌, தனக்கும்‌ அழுகை வந்துவிடக்கூடாது என்பதற்காக, 


ஒரு அதட்டு போட வேண்டியதாயிற்று. 


சுயம்பு, லட்சுமியும்‌, குஞ்சம்மாவையும்‌, காய முணங்கலோடு பார்த்தான்‌. பிறகு 
அவர்கள்‌ பார்த்த இடத்தை, தானும்‌ பார்த்தான்‌. தலையைத்‌ தூக்கி தலையைக்‌ கீழே 
தாழ்த்திப்‌ பார்த்தான்‌. பார்க்க முடியாமல்‌, கண்களை மூடினான்‌. நசிமா அவன்‌ 
தலையை நிமிர்த்தி, தனது வயிற்றில்‌ சாத்திக்‌ கொண்டாள்‌. நீலிமாதான்‌ இந்தியில்‌ 


சந்தேஷமாகப்‌ பேசினாள்‌. டோலக்‌ அடிப்பதுபோல்‌ கைகளை வைத்துக்கொண்டு 


லடுக்கி, லடுக்கி என்று ஒரு நாட்டுப்புறப்‌ பாட்டைப்‌ பாடினாள்‌. இதற்குள்‌ 
வாட்டசாட்டமான இரண்டு அலிகள்‌ உள்ளே வந்தார்கள்‌. இருவர்‌ கைகளிலும்‌ இரண்டு 
சின்னப்‌ பாத்திரங்கள்‌. இரண்டுமே ஆவிஆவியாய்‌ மூச்சு விட்டன. ஒன்றில்‌ கொதிக்கும்‌ 
எண்ணெய்‌. இன்னொன்றில்‌ அதைவிட அதிகமாகக்‌ கொதித்த வெந்நீர்‌. 


சுயம்பு அவர்களைத்‌ துக்கித்துப்‌ பார்த்தபோது, அவர்கள்‌ அவனைப்‌ பார்க்காமல்‌ 
நீலிமாவிடம்‌ பெங்காலியில்‌ பேசினார்கள்‌. உருவமும்‌, உள்ளடக்கமும்‌ மாறினாலும்‌, 
தாய்மொழிக்காரிகளிடம்‌ பிற மொழியில்‌ பேசாத வங்காள ரத்தத்தின்‌ ரத்தங்கள்‌. அந்த 
பெங்காலி அலிகள்‌ சொன்னதை நீலிமா லட்சுமிக்கு இந்தியாக்க, அவள்‌ சுயம்புவின்‌ 
ஒரு காலை எடுத்துத்‌ தன்‌ மடியில்‌ போட்டுக்கொண்டாள்‌. அவள்‌ உட்கார்ந்தால்‌, 
தானும்‌ உட்காருவது ஒரு அவமானம்‌ என்று நினைத்ததுபோல்‌ குஞ்சம்மா அவன்‌ 
இன்னொரு காலை எடுத்து நின்றபடியே தன்‌ இடுப்போடு இணைத்துக்கொண்டாள்‌. 
மார்கரெட்‌ நசிமாவின்‌ வயிற்றோடு சேர்த்து அவன்‌ தலையை பின்பக்கமாய்ச்‌ 


சாய்த்தாள்‌. அத்தனையும்‌ செல்லப்பிடிகள்‌ தான்‌. 


69 


சுயம்பு உதறப்‌ போனான்‌. லட்சுமி அறிவுறுத்தினாள்‌. 


“சும்மா அப்படியே கெட்டி. இது நல்ல மருந்து...” 


சுயம்பு அப்படியே கிடந்தான்‌. ஒரு அலி ஆவி பறக்கும்‌ எண்ணெய்க்குள்‌, ஒரு 
ஸ்பூனைமொண்டு, சுயம்புவின்‌ காயம்பட்ட இடத்தில்‌ கவிழ்த்தினாள்‌. உடனே வெந்நீர்‌ 
அலி, அதே மாதிரி சுடு நீரைக்‌ கொட்டினாள்‌. ஆரம்பத்தில்‌ பிராணன்‌ போவது மாதிரி 
வலி. முகத்திலேயே ஒரு சுரீர்‌ ஒலி. அப்புறம்‌ ஒரு இதம்‌. அப்படி 


ஊற்றவில்லையானால்தான்‌ வலிக்கும்‌ என்பதுமாதிரியான நிலை. சுயம்பு சும்மாவே 
கிடந்தான்‌. லட்சுமி சிகிச்சை அலிகளை 'சம்திங்காக' பார்த்தபோது, அவர்கள்‌ கையை 
ஓங்கினார்கள்‌. 'நாங்க என்ன ஆஸ்பத்திரிகாரிகளா” என்றார்கள்‌. “அதுவும்‌ குரு 
அலியோட வாரிசுகிட்டயா” என்று யோக்கியத்தனத்தில்‌ பாதியைக்‌ 
குறைத்துக்கொண்டு பேசினார்கள்‌. 


நீலிமா தவிர, மற்றதுகள்‌ சுயம்புவை பிரமித்துப்‌ பார்த்தனர்‌. இந்த நீலிமாதான்‌ பொய்‌ 
மரியாதையுடன்‌ முகத்தைக்‌ கோண வைத்து, தலையைத்‌ தாழ வைத்துக்‌ கையை மேலே 
கொண்டுபோய்‌ சலாம்‌ சாப்‌, சலாம்‌ சாப்‌' என்றாள்‌. ஒன்றும்‌ புரியாமல்‌ விழித்த 


சுயம்புவுக்கு, லட்சுமி விளக்கம்‌ சொன்னாள்‌. 


“நீ நம்ம குருவுக்கு வாரிசாகப்‌ போறியாம்‌... இது வரை எவளையும்‌ மகளா தத்து 
எடுக்காத அந்தக்‌ கிழவி ஒன்ன மகளா எடுத்தது ஒரு பெரிய அதிசயமாம்‌... எல்லாச்‌ 
சொத்தும்‌ ஒனக்குத்தானாம்‌. எல்லாம்‌ முர்கே மாதாவாலி அருள்‌.” 


“இல்லே, டி.வி. மாதா கிருபா...” 


லட்சுமியும்‌, குஞ்சம்மாவும்‌ கைகளை நீட்டி நீட்டி, தட்டித்‌ தட்டிப்‌ போர்ப்பரணி 
பாடினார்கள்‌. அடிக்காத குறைதான்‌. இன்றைக்காவது அடிச்சுக்கட்டும்‌ என்பது மாதிரி 
எல்லோரும்‌ சும்மா நின்றபோது அவர்கள்‌ வாய்‌ வலித்துப்‌ போர்‌ நிறுத்த ஒப்பந்தத்திற்கு 
வந்துவிட்டது போல்‌ வேறு வேறு பக்கமாக முகம்‌ திருப்பினார்கள்‌. சுயம்பு, 


வேதனையோடு முனங்கினான்‌. 


70 


“எல்லாம்‌ போயிட்டு... இனிமேல்‌ சொத்து வந்தா ஆகப்போகுது... விளக்குமாற்றுக்கு 


பட்டுக்குஞ்சம்‌ கட்டுனதுமாதிரி... கழுதைக்கு, முத்துமாலைன்னு பேரு வெச்சதுமாதிரி... 
எங்க அக்காவ விட எந்தச்‌ சொத்து உசத்தி... அவளே எனக்கு இல்லாம 


போயிட்டாள்‌...” பள்ளிக்கூடத்தில்‌ முதலாவது வந்தும்‌, வாழ்க்கையில்‌ பின்னால்‌ 


வந்தாச்சு... 


லட்சுமியால்‌, தாள முடிந்தாலும்‌, குஞ்சம்மாவால்‌ தாள முடியவில்லை. அதிர்வேகமாய்‌ 
திரும்பி, அவன்‌ பக்கமாய்‌ குவிந்து, கண்களைத்‌ துடைத்துவிட்டாள்‌. நீலிமா விவரம்‌ 
புரியாமல்‌ விளக்கம்‌ கேட்டாள்‌. லட்சுமி, விளக்கியதும்‌, நீலிமா, முகம்‌ திருப்பினாள்‌. 
அழவைப்பது தவிர, அழுதறியாத நீலிமாவை, அப்படிப்‌ பார்த்ததில்‌ நசிமாவுக்கு அதிக 
அழுகை வந்தது. வங்காளத்தில்‌, பள்ளியில்‌ படிக்கும்போதும்‌, பாட்டென்ன, 
பேச்சென்ன... பரிசுகள்தான்‌ என்ன... வங்காள லதா என்று பட்டம்‌ வாங்கிவிட்டு 
இப்போது ஒரு தெருப்பாடகியாய்‌, உள்ளுக்குள்‌ ஒரு பிச்சைக்காரியாய்‌... ஒலமிட 


வேண்டிய நிலை... இதைப்‌ பிரதிபலிப்பது போல்‌ மார்கரெட்‌ ஏசுவே! ஏசுவே என்றாள்‌. 


மயான அமைதி. ஒவ்வொருவரும்‌ இயற்கை கொடுத்த சுமையை மேலும்‌ கனமாக்கிய 
பெற்றேரையும்‌ மற்றோரையும்‌ நினைத்துப்‌ பார்த்தார்கள்‌. மனத்தைப்‌ பின்‌ நோக்கி 
நகர்த்தினார்கள்‌. அந்த வைத்திய அலிகள்கூட, அந்த மயானப்‌ பார்வைக்குக்‌ 


கட்டுப்பட்டது போல்‌ சிறிது இடைவேளையாய்‌ நின்றுவிட்டு, மீண்டும்‌ 


எண்ணெயையும்‌ வெந்நீரையும்‌ மாறி மாறி ஊற்றினார்கள்‌. சுயம்பு, துக்க உணர்வோடு 


பார்த்தான்‌. நீலிமாவின்‌ கையை எடுத்துத்‌ தனது கழுத்தில்‌ சுற்றிக்கொண்டான்‌. 


திடீரென்று எல்லோரும்‌ எழுந்தார்கள்‌. 


குரு அலி கங்காதேவி, ஒரு தட்டோடு உள்ளே வந்தாள்‌. அதில்‌ இரண்டே இரண்டு 
காய்ந்த ரொட்டிகள்‌. இதேமாதிரியான கோலத்தில்‌ அவளைப்‌ பார்த்தறியாத 
சேலாக்கள்‌ அவள்‌ பக்கம்‌ ஓடிப்போய்‌ அந்தத்‌ தட்டை வாங்கப்‌ போனார்கள்‌. ஆனால்‌, 
அவளோ ஒரு தலையாட்டு மூலம்‌ அவர்களை நின்ற இடத்திலேயே நிறுத்திவிட்டு, 
தன்னைப்‌ பார்த்து முகத்தைத்‌ திருப்பிய சுயம்புவைப்‌ பார்த்தே நடந்தாள்‌. அவன்‌ 


கால்மாட்டுப்‌ பக்கமாக உட்கார்ந்தாள்‌. அவள்‌ பார்த்த பார்வையில்‌ எல்லோரும்‌ 


71 


வாசலைப்‌ பார்த்தார்கள்‌. சிகிச்சை அலிகளும்‌ காலிப்‌ பாத்திரங்களைக்‌ காட்டிவிட்டு, 
போய்விட்டார்கள்‌. புறப்படப்‌ போனவர்களில்‌ லட்சுமியின்‌ கையை மட்டும்‌ 


பிடித்துக்கொண்டு, கங்காதேவி, மற்றவர்களைப்‌ போகும்படி தலையாட்டினாள்‌. 


சுயம்புவைப்‌ பார்த்துப்‌ பேசப்‌ பேச லட்சுமி, அதைத்‌ தமிழாக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. 
மனம்‌ ஒன்றும்போது திறமை தானாய்‌ வெளிப்படும்‌ என்பதற்கு லட்சுமி உதாரணமாகி 
விட்டாள்‌. குரு அலி மூச்சு வாங்கும்போதெல்லாம்‌, லட்சுமி சுயம்புவுக்குப்‌ பேச்சு 


வாங்கிக்‌ கொடுத்தாள்‌. 


“சுயம்பு... என்மகளே... என்‌ வயத்துல பிறக்காமல்‌ உன்‌ வாஞ்சையில பிறந்த 
மகாராணியே... ஒனக்கு என்‌ மேல்‌ கோபம்‌ இருக்கதை ஒன்‌ பார்வையாலேயே 
தெரிஞ்சுக்கிட்டேன்‌. நீ இந்தத்‌ தியாகத்திற்கு சம்மதிச்சது நம்மோட அலி சமுதாயத்தின்‌ 
பொது வாழ்க்கைக்கு அவசியப்பட்டது. முழுப்‌ பெண்ணான சேலா அலிகளில்‌ 
யாரையும்‌, தத்து எடுக்காமல்‌, பாதிப்‌ பெண்‌ போல்‌ இருந்த உன்னை தத்து எடுத்தால்‌, 


நம்‌ சமுதாயம்‌ என்னையே மதிக்காது... நம்‌ சமூகத்தில்‌ வெட்டுப்படாதவங்க 
வெட்டுப்பட்டவங்கள விட ஒரு படி தாழ்த்தி, லுங்கி கட்டுறவங்க, 
சேலைகட்டுறவங்களைவிட, அந்தஸ்துல சின்னவங்க... என்‌ சிஷ்யைகள்‌ ஒன்ன 
தாழ்வா பார்க்கக்‌ கூடாதுன்னுதான்‌ இதுக்கு ஏற்பாடு செய்தேன்‌... என்னமோ 
தெரியல... ஒன்னப்‌ பார்த்த உடனேயே என்னோட மலட்டு வயித்துல ஒரு துடிப்பு... 
என்‌ வாழ்நாளுல எனக்காக நான்‌ செய்துக்கிட்ட ஒரே ஒரு நன்மை, ஒன்ன நான்‌ தத்து 


எடுத்துக்கிட்டதுதான்‌...” 


“என்‌ கண்ணே... நான்‌ அடிக்கடி பேசுறவள்‌ கிடையாது. என்னப்பற்றித்‌ தம்பட்டம்‌ 
அடிப்பதும்‌ கிடையாது. ஆனாலும்‌, மகளான ஒன்கிட்ட சொல்லியாகணும்‌. நீயாவது 
கொடுத்து வச்சவள்‌. நான்‌, என்னையே யார்னு தேடிக்கிட்டு முப்பத்தைந்து 
வருஷத்துக்கு முன்னால இங்க வந்தேன்‌. ஜமீன்‌ குடும்பத்துல 'சூடு' வச்சாங்க... ஒனக்கு 
இரும்புச்‌ சூடுன்னா... எனக்கு வெள்ளிச்சூடு... எப்படியோ, அங்கே இருந்து, தப்பிச்சு 
கர்நாடகத்துல பெல்காம்‌ பக்கத்துல இருக்கிற எல்லம்மா கோவிலுல நம்மள மாதிரி 
பாவப்பட்ட தேவதாசிகளோடு இருந்தேன்‌. அப்புறம்‌ டெல்லி. அப்போ இது ஒரு காடு. 
என்‌ நிலயப்‌ புரிஞ்சுக்கிட்ட, பலர்‌ என்னை ஆட்டிப்‌ படைச்சாங்க. ஒவ்வொரு குரு 
அலியும்‌ இன்னொரு குரு அலிகிட்ட என்ன அடிமையா வித்தாங்க. அடி அடின்னு 
அடிச்சாங்க. போலீஸ்‌ அடிச்சு, 'பிள்ளை திருடி'ன்னு பொதுமக்கள்‌ அடிச்சு, கை 


ஒடிஞ்சுது... கால்‌ ஒடிஞ்சுது... இது பொறுக்காமல்‌, என்னை நானே அடிச்சு தலை 


72 


கிழிஞ்சுது... ஆனாலும்‌ பொறுத்துக்கிட்டேன்‌. கடைசியில ஜமீன்தார்‌ - அப்பன்‌, அவன்‌ 
கண்ணுல நான்‌ முழிக்கக்கூடாது என்கிற கண்டிஷன்ல பத்து ஏக்கர்‌ நிலத்தை எழுதி 
வச்சான்‌... வேற பக்கம்‌ வீடு தாரேன்னான்‌... நான்‌ இங்கயே கட்டிக்கிட்டேன்‌. அது 
என்னமோ தெரியல... ஒன்னை மாதிரி எல்லா அனாதைகளும்‌ இந்தப்‌ பக்கம்‌ தான்‌ 


வாராங்க... இந்திரா காந்தி மற்றவங்களுக்கு எப்படியோ... நமக்கு அந்தப்‌ 
புண்ணியவதிதான்‌ குடியிருப்பில்‌ இடம்‌ கொடுத்தாள்‌. போலீஸ்‌ கையக்‌ கட்டிப்‌ 


போட்டாள்‌. 


“என்‌ செல்வமே! இன்னும்‌ பல இடங்களில்‌, குரு அலிகளோட கொட்டம்‌, இன்னும்‌ 
அடங்கல! சேலா அலிகளை விற்கிற காலம்‌ போகல்ல. அவங்க உழைச்சுக்‌ கொண்டு 
வாற காசுல இந்த குரு அலிங்க வயிறு நிரப்புறாங்க. இது போதாதுன்னு, சில சமுக 
விரோதிகள்‌ அப்பாவிப்‌ பையன்களைக்‌ கூட பலவந்தமா கொண்டு வந்து 
அறுத்துப்போட்டு நம்மளமாதிரி ஆக்கிடுறாங்க. அஜ்மீரி கேட்‌ - சிவப்பு விளக்கு மாதிரி, 
கள்ளச்சாராயம்‌ காய்ச்சுவது மாதிரி இந்த ஆயாராம்‌ - காயாராம்‌ அரசியல்‌ மாதிரி, 
அப்பாவிப்‌ பிள்ளைகளை அலிகளாகக்‌ காயடிக்கிற காலமும்‌ உருவாகி செயற்கை 
அலிகளும்‌ உற்பத்தி செய்யப்படுறாங்க! இதை என்னளவில்‌ எதிர்த்து நிக்கேன்‌. 
இதற்காகவே போலீஸ்‌ சூழ்ச்சியில, குரு அலிகளோட வஞ்சத்தில்‌, ஜெயிலுக்கும்‌ 
போயிருக்கேன்‌ மகளே! ஆனாலும்‌, இயற்கை அலிகளைக்‌ காப்பாத்துறதுக்கும்‌ 
செயற்கை அலிகள்‌ உற்பத்தியைத்‌ தடுக்கிறதுக்கும்‌ போராடி வரேன்‌ மகளே! ஏனோ 
தெரியலை, நீ எனக்குப்‌ பிறகு அந்தப்‌ பொறுப்ப எடுத்துக்குவேன்னு ஒரு நம்பிக்கை. 
இதுக்குமேல என்னப்‌ பற்றிப்‌ பேச, கூச்சமா இருக்குதடி. இதுக்குமேல்‌ ஒனக்கு எதுவும்‌ 
தெரியணுமுன்னா, இந்த லட்சுமி கிட்ட கேட்டுத்‌ தெரிஞ்சுக்கோ. நல்லதா சொன்னால்‌, 


சொல்ல வேண்டாம்‌. கெட்டதாய்‌ சொன்னால்‌, சொல்லு. திருத்திக்கிடறேன்‌.” 


சுயம்பு, பேச்சை அப்படியே நிறுத்திவிட்டு, விக்கித்து நின்ற குரு அலியைப்‌ பார்த்தான்‌. 
அந்தப்‌ பெரிய தேகத்திற்குள்‌ அத்தனை அணுக்களும்‌ அண்டசராசரமாய்ச்‌ சுற்றுவது 
போலிருந்தது. அம்மாவைக்‌ கண்டுகொண்டான்‌. லோகமாதா கிடைத்து விட்டாள்‌. 
ஊனத்தாய்‌ இல்லையென்றாலும்‌ ஒரு ஞானத்தாய்‌ கிடைத்தது போன்ற உணர்வு. 
அதற்காக ஆயிரம்‌ உறுப்புக்களையும்‌ ஐயாயிரம்‌ தடவை வெட்டுக்குக்‌ கொடுக்கலாம்‌ 


என்பது போன்ற வெள்ளப்‌ பிரவாக உணர்வு. 


“எம்மா... என்னை ஒங்கிட்ட ஒப்படைச்‌ சிட்டேம்மா...! 


73 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 34 


சுயம்புவுக்கான, முப்பெரும்‌ விழாக்களில்‌, மூன்றாவதும்‌, பெரியதுமான பெருவிழா. 


அவனுக்கு அறுவை நடத்திய நாற்பதாவது நாளில்‌ அதே இடத்தில்‌ அலி பட்டாபிஷேக 
விழா நடைபெற்று விட்டது. அதையடுத்து, அவன்‌ பூப்பெய்ததைக்‌ குறிக்கும்‌ விழாவும்‌ 
நடந்து முடிந்தது. அவனை ஒப்புக்கு, ஒரு சவுக்குக்‌ கம்பியில்‌ உட்கார வைத்துவிட்டு, 
அவனே, தானாய்‌ எழுந்திருக்கும்படி விட்டுவிட்டார்கள்‌. இன்று நடப்பது 


முறைப்படியான சுவீகார விழா. குரு அலியான கங்காதேவி, சுயம்புவை, மகளாக தத்து 
எடுத்து அலி உலகிற்கு பிரகடனப்படுத்தும்‌ விழா! முன்னைய நிகழ்ச்சிகள்‌ இரண்டிலும்‌ 
முகம்‌ சுழித்துக்‌ கலந்துகொண்ட சுயம்பு, இன்று முழுமனத்தோடு ஈடுபடும்‌ விழா. 


அந்த வெட்டைவெளி முழுவதும்‌ ஷாமியானா பந்தலால்‌ போர்த்தப்பட்டது. உள்ளே சர 
விளக்குகள்‌. தோரண வாயில்‌ மாதிரியான ஜெபமாலை மின்‌ விளக்குச்‌ சரங்கள்‌. பந்தல்‌ 
தாங்காத கூட்டம்‌. டில்லியிலும்‌, அதன்‌ சுற்றுப்புறங்களிலும்‌ உள்ள அத்தனை 
அலிகளும்‌ அங்கே கூடிவிட்டனர்‌. கங்காதேவியைப்‌ பற்றி, எல்லோருக்கும்‌ நல்ல 
முறையில்‌ தெரியும்‌ என்பதை எடுத்துக்‌ காட்டும்‌ பெருங்கூட்டம்‌. அவள்‌ அழைப்பின்‌ 
பேரில்‌, பலர்‌, கல்கத்தா, பம்பாய்‌, சென்னை, போன்ற முக்கிய நகர்களிலிருந்து 
வந்திருந்தார்கள்‌. அந்தப்‌ பந்தலுக்கு வெளியே ஏழெட்டுக்‌ கார்கள்‌. ஐம்பதுக்கும்‌ 
அதிகமான ஸ்கூட்டர்கள்‌. பெரும்பாலானவர்கள்‌ வாயில்‌ புடவை கட்டியிருந்தார்கள்‌. 


கால்வாசிப்பேர்‌ இயற்கைப்‌ பட்டையும்‌ செயற்கைப்பட்டையும்‌ உடுத்தியிருந்தார்கள்‌. 


இவர்கள்‌ எப்படி அலியாக இருக்க முடியும்‌ என்பது மாதிரியான பெண்‌ அழகுகள்‌. 
அறுவை செய்யாமல்‌ லுங்கிகளைக்‌ கட்டி, மார்பில்‌ மாராப்பைப்போல்‌ துண்டைப்‌ 


பரப்பியவர்கள்‌, தீணடத்தகாதவர்களாய்‌ ஓரங்கட்டி நின்றார்கள்‌. 


ஆலமரத்தடி, முர்கேவாலி மாதாவுக்கு தனிக்களை கொட்டியது. ஆத்தாவின்‌ பெரிய 


புகைப்படத்தைச்‌ சுற்றி கலர்‌ பல்புகள்‌ மின்னி மின்னிக்‌ காட்டின. அம்மாவின்‌ 


முன்னால்‌ தேங்காய்‌, மாங்காய்‌, திராட்சைப்‌ படைப்புக்கள்‌. ஒரு செம்புப்‌ பால்‌. கற்பூரம்‌ 


ஜோதியாய்‌ தொடர்ந்து எரிந்தது. அது குறையக்‌ குறைய, யாரோ கற்பூரக்‌ கட்டிகளை 


எடுத்துப்‌ போட்டவண்ணம்‌ இருந்தார்கள்‌. 


74 


இதற்காகவே மதுரையிலிருந்து வரவழைக்கப்பட்ட அலிகள்‌ கரகாட்டமும்‌ 
காவடியாட்டமும்‌ நடந்து கொண்டிருக்கின்றன. இதே செட்டு இன்னொரு பிரிவாகி 
மதுரை மணிக்குறவன்‌' செய்த மாபெரும்‌ செயல்களைக்‌ கூத்தாய்‌ முழங்கின. 
ஒலிபெருக்கியில்‌ இந்திப்படப்‌ பாடல்கள்‌. ஆங்காங்கே அலிகளும்‌, அவர்களோடு வந்த 
இளைஞர்களும்‌ பிரேக்‌ டான்ஸ்‌ ஆடிக்கொண்டிருந்தார்கள்‌. இன்னொரு பக்கம்‌ ஒரு 


கவாலிப்‌ பாடல்‌. எங்கும்‌ ஒளி மயம்‌. ஒலி மயம்‌. 


சுயம்பு முல்லைச்‌ சரங்களால்‌ அலங்கரிக்கப்பட்ட மேடையில்‌ கங்காதேவியுடன்‌, 


இணையாக உட்கார்ந்‌ திருந்தான்‌. ஒரு அலி புரோகிதர்‌ ஏதோ மந்திரங்களைச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. சுயம்புவின்‌ உடல்மேல்‌ காஞ்சிபுரம்‌ பட்டுப்புடவை. 


அவனுக்குப்‌ பிடித்த பச்சை பார்டரும்‌, வெள்ளைச்‌ சரிகையும்‌ கொண்ட வெளிர்‌ மஞ்சள்‌ 
சேலை. அதே வண்ண ஜாக்கெட்‌ காதுகளில்‌ தங்க வளையங்கள்‌. கழுத்தில்‌ வளைந்து 
நெளிந்த மூன்று தங்கச்‌ சங்கிலிகள்‌. பெருவிரல்‌ தவிர்த்து, எட்டு விரல்களிலும்‌ 
எட்டுவகை மோதிரங்கள்‌. தங்கச்செயின்‌ கடிகாரம்‌. சுயம்புவைச்‌ சுற்றி நீலிமா 
கோஷ்டி... பக்கத்தில்‌ நெருக்கமாக யார்‌ நிற்பது என்பதில்‌ அங்கேயும்‌ குஞ்சம்மா - 
லட்சுமி யுத்தம்‌. சொந்த வீட்டு நிகழ்ச்சி என்பதால்‌, நீலிமா பாடவில்லை. மார்க்கரெட்‌ 
ஆடவில்லை. நசிமா சுயம்புவின்‌ அலங்காரத்தைப்‌ பராமரிக்க அவன்‌ கன்னத்தை, 
பவுடர்‌ மெத்தையால்‌ ஒத்தினாள்‌. வேர்த்த பகுதிகளைத்‌ துடைத்துவிட்டாள்‌. சென்ட்‌ 
பாட்டிலை அடித்துவிட்டாள்‌. ஜிகினா ஜரிகைகளை ஒட்டிவிட்டாள்‌. அவன்‌ முகம்‌ 
அவர்களே வகுத்துக்‌ கொண்ட வரையறை வட்டத்திற்குள்‌, நிமிர்த்தியும்‌ கவிழ்த்தியும்‌ 
வைக்கப்பட்டது. லட்சுமி - குஞ்சம்மா பூனைகளின்‌ சண்டைக்கு நீலிமா குரங்கின்‌ ஒரு 


நபர்‌ விசாரணைக்‌ கமிஷன்‌. 


மேடைக்கு முன்‌ வரிசையில்‌ போடப்பட்ட மூங்கில்‌ நாற்காலிகளில்‌, முக்கியமான 
புள்ளிகள்‌. குரு அலிகள்‌. அலிகள்‌ சங்கப்‌ பிரமுகர்கள்‌. கங்கம்மாவின்‌ ஆசீர்வாதத்தால்‌ 
முன்னேறியிருப்பதாக நினைக்கும்‌ 'சராசரி' பணக்கார மனிதர்கள்‌. ஒவ்வொருவர்‌ 
கரத்திலும்‌ ஏதோ ஒரு பரிசுப்‌ பொருள்‌. பெரும்பாலானவை சேலைகள்‌. சிறுபான்மை 
மோதிரங்கள்‌. 


அந்த அலி புரோகிதர்‌ கங்காதேவியின்‌ கையைப்‌ பிடித்துக்‌ கடிகாரத்தைப்‌ 
பார்த்துவிட்டு கையாட்டிச்‌ சொன்னார்‌. உடனே, கங்காதேவி, சுயம்புவைப்‌ பிடித்துக்‌ 


கொண்டு சுற்றுமுற்றும்‌ அலிகளும்‌, நட்பு மனிதர்களும்‌ சூழ முர்கேவாலி மாதாவின்‌ 


75 


ஆலமரத்தடிக்குப்‌ போனார்கள்‌. நசிமா அங்கிருந்த பால்‌ செம்பை பயபக்தியோடு 
முர்கே மாதாவின்‌ முன்னால்‌ நகர்த்தி வைத்தாள்‌. இதற்குள்‌, அதே அந்த கசாப்பு அலி, 
ஒரு பிளேடை எடுத்து, கங்காதேவியின்‌ பெருவிரலில்‌ ஒரு கோடு போட்டது. பிறகு 
அந்த விரலை எடுத்துப்‌ பால்‌ செம்பின்‌ வாய்ப்பக்கம்‌ பிடித்து அழுத்தியது. 
ரத்தத்துளிகள்‌ சொட்டுச்‌ சொட்டாய்‌, பாலில்‌ விழுந்தன. உடனே எல்லோரும்‌ 
'முர்கேமாதா, முர்கேவாலி' என்று கன்னங்களில்‌ தப்பளம்‌ போட்டுக்கொண்டனர்‌. 
மகளைப்போல்‌, சேலைகட்டியிருந்த சடாமுடி கங்காதேவி, தனது ரத்தம்‌ கலந்த அந்தப்‌ 
பால்‌ செம்பை எடுத்து, சுயம்புவின்‌ வாயில்‌ ஊற்றினாள்‌. உடனடியாக புரோகித அலி, 
சுயம்புவின்‌ கையை எடுத்துக்‌ கங்காதேவியின்‌ கரங்களில்‌ ஒப்படைத்தாள்‌. உடனை 
சேட்டு வீட்டு கல்யாணங்களில்‌ ஈடுபடுத்தப்படும்‌ மேள வரிசைகள்‌ ஆரவாரம்‌ செய்தன. 
அந்தச்‌ சத்தத்தை அமுக்கும்‌ வகையில்‌ கிளாரினெட்‌ குழாய்கள்‌ உச்சகட்டத்தில்‌ 
ஓங்காரமிட்டன. சுயம்பு தாயின்‌ காலைத்‌ தொட, கங்காதேவி 
அணைத்துக்கொண்டாள்‌. இருவரும்‌ பின்னர்‌ புரோகிதியின்‌ ஆலோசனைப்படி, 
மீண்டும்‌ மேடைக்கு வந்தார்கள்‌. ஒன்றுபோல்‌ உட்கார்ந்தார்கள்‌. அப்போது, 
சுயம்புவுக்கு சென்னையில்‌ சேரியின்‌ சேரியில்‌ வாழும்‌ பச்சையம்மாவின்‌ நினைவு 
வந்தது. போலீஸ்‌ வேனில்‌ ஏறும்போதுகூட, அவள்‌ 'மகளே, மகளே' என்று 
கூக்குரலிட்டது இப்போது சந்தோஷத்திற்குச்‌ சிறிது தாழிட்டது. பச்சையம்மாவும்‌ ஒரு 
அம்மாதான்‌. சின்னம்மா. உடனே சுயம்புவுக்குத்‌ தனது குடும்பத்தினர்‌ இந்த 
நிகழ்ச்சியைப்‌ பார்த்துப்‌ பெருமைப்படுவதுபோல்‌ ஒரு கற்பனை. ஆனால்‌, இது 
பெருமைக்குரிய விஷயந்தானா என்று சந்தேகம்‌. இறுதியாக, டேவிட்‌ 
குறுஞ்சிரிப்பாய்ச்‌ சிரித்துக்‌ கையை ஆட்டி ஆட்டிக்‌ காட்டுகிறான்‌. முத்தம்‌ கொடுக்கப்‌ 
போவதுபோல்‌ உதடுகளைக்‌ குவிக்கிறான்‌. டேவிட்‌... என்‌ டேவிட்‌! இந்தப்‌ 
பட்டுச்சேலை நல்லா இருக்கா டேவிட்‌. எக்கா... நீ மட்டுமே வாழவேண்டிய இந்த 


மனசுல யாரைப்‌ பற்றியெல்லாமோ நெனைக்கேன்‌ பாரு... என்னை மன்னிச்சிடுக்கா! 


இதற்குள்‌, நீலிமா, அவன்‌ முகத்தைத்‌ திருப்பிப்‌ பேச்சுக்‌ கொடுக்கிறாள்‌. அப்புறம்‌ 
சுயம்பு, அவள்‌ காட்டிய திசையில்‌ பார்க்கிறான்‌. சுலோச்சனாக்கா... அழுகிறாளா, 


சிரிக்கிறாளா! இவன்‌ கையாட்டிக்‌ கூப்பிட்டபோது, எல்லாக்‌ கண்களும்‌ அவளை 


மொய்க்கின்றன. உடனே அவள்‌ லேசாய்‌ தலையாட்டிவிட்டு, கூட்டத்தில்‌ கரைந்து 


விடுகிறாள்‌. 


புரோகிதி, கங்காதேவியின்‌ காதில்‌ கிசுகிசுத்தாள்‌. அப்போதுதான்‌ தேவிக்கே அந்த 


76 


எண்ணம்‌ வந்தது. மகளுக்குப்‌ பெயர்‌ சூட்ட வேண்டும்‌. என்ன பேர்‌ வைக்கலாம்‌. 


கங்காதேவிக்கு தனது பாட்டி பேரான சீத்தாதேவி பெயரை வைக்க ஆசை. ஆனாலும்‌ 
சுயம்புவே தேர்ந்தெடுக்க வேண்டும்‌ என்ற சுயாட்சி சிந்தனை. சுயம்புவின்‌ காதில்‌ 


கிசுகிசுத்தாள்‌; என்ன பெயர்‌ வைக்கலாம்‌? 


சுயம்பு பின்னால்‌ நிற்கும்‌ தன்‌ சிநேகிதிகளைப்‌ பார்க்கிறான்‌. ஒவ்வொரு 
யோசனைக்கும்‌ தலையாட்டி மறுக்கிறான்‌. லட்சுமி, கண்ணகி என்கிறாள்‌. வேண்டாம்‌. 
அந்தப்‌ பெயரைக்‌ கொச்சைப்படுத்த வேண்டாம்‌. அகலிகை... அதுவும்‌ வேண்டாம்‌. 
பாவப்பட்டவள்‌. இறுதியில்‌, சுயம்புவையே, நீயே சொல்‌ என்பது மாதிரி 
பார்க்கிறார்கள்‌. அவன்‌ மனதுக்குள்‌ ஒரு மின்னல்‌. பத்தாவது வகுப்பில்‌ படித்த 


ஆபுத்திரன்‌ வரலாறு நினைவுக்கு வருகிறது. அதற்காகத்‌ தமிழாசிரியர்‌ விவரித்த 
மணிமேகலை பற்றிய குறிப்பு... ஐம்பெரும்‌ காப்பியங்களில்‌ ஒன்றான ஒரு 


காப்பியத்தின்‌ நாயகியான மணிமேகலை, விலைமாதர்‌ குடும்பத்தில்‌ பிறந்த குலமாது. 
சோழ இளவரசன்‌ உதயகுமாரன்‌, அவளைப்‌ பலவந்தமாகக்‌ கவரப்‌ பார்க்கிறான்‌. 
அவனாலேயே, படாத பாடு படுகிறாள்‌. அனுபவித்த இன்னல்களும்‌ கொஞ்ச 
நஞ்சமல்ல... ஆனாலும்‌, அவன்மீது அவளுக்கும்‌ ஒரு காதல்‌. முற்பிறப்பை அறிந்தபிறகு 
அந்தப்‌ பற்றற்ற நிலையிலும்‌ காதல்‌ ஒரு பற்றுக்கோலாகிறது. இறுதிக்‌ கட்டத்தில்‌, 
அவன்‌, தன்னைக்‌ கைப்பற்றாமல்‌ இருப்பதற்காக, துறவிப்‌ பெண்‌ மணிமேகலை, 
காயசண்டிகை என்ற தேவப்‌ பெண்ணின்‌ வடிவம்‌ எடுக்கிறாள்‌. எப்படியோ 
உதயகுமாரன்‌ அவளைப்‌ பின்‌ தொடர்கிறான்‌. மனைவியை அவன்‌ பெண்டாள 
நினைப்பதாக தவறாய்‌ எண்ணிய காயசண்டிகையின்‌ கணவன்‌, இளவரசனை வெட்டிப்‌ 
போடுகிறான்‌. உடனே காயசண்டிகை உருவத்திற்குள்‌ ஒளிந்திருக்கும்‌ மணிமேகலை 
கத்துகிறாள்‌. கதறுகிறாள்‌. உச்சகட்டமாக 'காயசண்டிகை வடிவினள்‌ ஆயினேன்‌ 
காதல்‌' என்று நெகிழ்கிறாள்‌. ஒரு துறவி காதலியானாள்‌. ஆனால்‌ இங்கேயோ, ஒரு 
காதலி, கடைசிவரை துறவியாய்‌ வாழவேண்டிய நிர்ப்பந்தம்‌. மணிமேகலையாவது, 
காயசண்டிகை என்ற பெண்‌ உடம்பிற்குள்‌ பெண்ணாய்‌ நின்றாள்‌. நானோ, சுயம்பு 
என்ற ஆண்‌ உடம்பிற்குள்‌ பெண்ணாய்த்‌ தவிக்கிறேன்‌... அதோடு, சோழ 
இளவரசனைப்போல எனது டேவிட்‌ மோசமானவரல்ல. ஆனாலும்‌ கூட்டிக்‌ கழித்துப்‌ 
பார்த்தால்‌ நான்‌, அந்த மணிமேகலை மாதிரிதான்‌. எவரிடமும்‌ சொல்ல முடியாமல்‌ 
மனதுக்குள்ளே குமுற வேண்டும்‌. அவள்‌ துறவி. நான்‌அலி. இரண்டுக்கும்‌ பெரிய 
வேறுபாடு என்றாலும்‌, அதன்‌ தாக்கம்‌ ஒன்றுதான்‌. 


77 


அறுவைக்குப்‌ பிறகு நாற்பது நாள்‌ ஓய்வில்‌ கங்காதேவியின்‌ மூலமும்‌ பல 
புத்தகங்களின்‌ வழியாகவும்‌ ஓரளவு தெளிவு பெற்ற சுயம்பு, இப்போது கங்காதேவியின்‌ 
காதில்‌ கிசுகிசுத்தான்‌. மணிமேகலையின்‌ வரலாற்றை ஒரு நிமிடத்தில்‌ சொல்லி 
முடித்தான்‌. கங்காதேவி கண்ணிர்‌ மல்கிக்‌ குலுங்கினாள்‌. அவளுடைய தாய்வழிப்‌ 
பாட்டியின்‌ பேரும்‌ மேகல்தான்‌. உடனே மைக்‌ முன்னால்‌, அவளே எழுந்து “சுயம்பு 
என்ற பெயர்‌ மேகல்‌” என்று இழுத்தபோது, சுயம்பு எழுந்து அந்த அவசரத்தில்‌ மணி 
என்ற சொல்லை மறந்து மேகலை என்று சொல்லிக்‌ கொடுத்தான்‌. இரண்டு தடவை 
சுயம்புவிடம்‌ சொல்லி ஒத்திகை பார்த்துவிட்டு, கங்காதேவி கூட்டத்திற்கு கம்பீரமாகச்‌ 


சொன்னாள்‌. “என்‌ மகள்‌ பெயர்‌ மேகலை.” 


பலத்த கைதட்டலுக்கு இடையே மேளதாளத்திற்கு மத்தியில்‌, பலர்‌ அந்தப்‌ பெயரை 
கஷ்டப்பட்டும்‌, கஷ்டப்படுத்தியும்‌ உச்சரித்தார்கள்‌. பிறகு கூட்டத்தி லிருந்தவர்கள்‌ 
ஒருவர்‌ ஒருவராய்‌ எழுந்தார்கள்‌. சீர்‌ வரிசைகள்‌ கொண்டு வரப்பட்டன. நலிமா, ஒரு 
நாற்பது பக்க நோட்டில்‌ இவற்றைக்‌ குறிப்பெடுத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. குஞ்சம்மா, 
அவற்றை ஓரங்கட்டி வைத்தாள்‌. சீர்வரிசை அதுபாட்டுக்கு நடந்தபோது, மைக்கிற்கு 
முன்னால்‌ நீலிமா டோலக்‌ இல்லாமல்‌ வந்து இடுப்பின்‌ இரண்டு பக்கங்களையுமே 
அப்படிப்‌ பாவித்துத்‌ தட்டிக்கொண்டு, பாட்டுப்‌ பாடினாள்‌. உடனே நாலைந்து அலிகள்‌ 
அந்தப்‌ பாட்டிற்கு ஏற்ப ஆட்டம்‌ போட்டன. 


சீர்வரிசைகள்‌ முடியும்போது பந்தியும்‌ துவங்கியது. அதற்காகத்‌ தனிப்பந்தல்‌ 
போடப்பட்டிருந்தது. நீலிமா வகையறாக்கள்‌ எல்லோரையும்‌ விழுந்து விழுந்து 
உபசரித்தார்கள்‌. சப்பாத்தி தீர்ந்து போனதால்‌, வெளியே இருந்து அவசர அவசரமாக 
அவை கொண்டு வரப்பட்டன. ஆனால்‌ பிரியாணியும்‌, இனிப்பு வகையறாக்களும்‌ 


அந்தக்‌ குறையைப்‌ போக்கின. அந்த அலிகளின்‌ குடியிருப்புக்களை அடுத்து கவுரவம்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ சிலருக்கும்‌ நீலிமா சிலர்‌ மூலம்‌ சாப்பாட்டு 


வகையறாக்களைக்‌ கொடுத்தனுப்பினாள்‌. 


கங்காதேவியும்‌, மேகலையும்‌ பந்தல்‌ ஓரம்‌ நின்று எல்லோரையும்‌ வழியனுப்பி 
வைத்தார்கள்‌. அம்மா அறிமுகப்‌ படுத்தும்‌ ஒவ்வொரு பிரமுகரையும்‌, மேகலை 
தலைதாழ்த்தி, அங்கீகரித்தாள்‌. பிரமுகர்கள்‌ பேசிப்‌ பேசியே நேரத்தைக்‌ 


78 


கடத்தினார்கள்‌. கூட்டத்தினரோ, சாப்பிட்ட கை ஈரம்‌ உலரும்‌ முன்னே ஆங்காங்கே, 
இந்தமாதிரி சந்தர்ப்பங்களில்‌ மட்டுமே பார்க்கக்கூடிய அலிகளோடு 
பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. எப்படியோ, கூட்டம்‌ எப்படி வருவது தெரியாமல்‌ 
வந்ததோ, அப்படிப்‌ போவது தெரியாமல்‌ போனது. 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 35 


தாயும்‌, மகளும்‌ வீட்டிற்கு வந்தார்கள்‌. மேகலை, தனது அறைக்குள்‌ நுழையப்‌ 

போனாள்‌. உடனே கங்காதேவி, அவள்‌ கையைப்‌ பற்றி, செல்லமாக கன்னத்தைக்‌ 
கிள்ளி, தனது அறைக்குள்‌ கொண்டு வந்தாள்‌. மூவர்‌ புரளக்கூடிய பெரிய கட்டில்‌, 
மாடத்தில்‌ முர்கேவாலி மாதா. சுவர்களில்‌ பல்வேறு வகைப்‌ படங்கள்‌. கங்காதேவி 


மகளுக்கு விளக்கினாள்‌. 


“இந்த ஆயில்‌ பெயிண்டிங்‌ எங்க தாத்தா படம்‌. அசல்‌ ராஜ்புத்‌. இது எங்க அம்மா படம்‌. 
எப்படி ராணி மாதிரி இருக்காள்‌ பாரு... அது என்‌ அக்கா... இவன்‌ என்‌ அண்ணன்‌... 
இவனுக்கு நான்‌ தம்பியாகாமல்‌, தங்கையாய்‌ ஆன கோபத்துல துப்பாக்கியை எடுத்து 
சுட வந்தான்‌. பாலுல விஷத்தைக்‌ கூடக்‌ கலந்தான்‌. அண்ணனுக்கு தம்பி, தங்கையா 
மாறுனாலும்‌, தங்கைக்கு எப்பவும்‌ அண்ணன்‌ அண்ணன்தானே... அதனால அவனை 
என்னால்‌ வெறுக்க முடியல... ஒனக்கும்‌ ஒரு வகையில்‌, இவன்‌ உங்க பக்கம்‌ சொல்றது 


மாதிரி தாய்‌ மாமன்‌... பழைய ஜமீன்‌ மாமன்‌...” 


கங்காதேவி பெருமையோடு பேசப்போனதை வெறுமையோடு முடித்தாள்‌. பிறகு 
தனக்கும்‌ பாசம்‌ கொடுக்க அதைத்‌ திருப்பி வாங்க ஒரு ஜீவன்‌ கிடைத்திருக்கிறது என்ற 
ஆறுதலில்‌ மேகலையிடம்‌ மனம்‌ காட்டிப்‌ பேசினாள்‌. 


“நெசமாவே சொல்றேன்‌... நீ என்‌ மகளா வந்ததுக்கு பெருமைப்படறேன்‌... இன்னும்‌ 
பல ஜென்மங்கள்ள நீ மகளாய்‌ வாரதுக்கு நான்‌ ஆயிரம்‌ தடவை கூட அலியாய்ப்‌ 
பிறக்கத்‌ தயார்‌. ஆனால்‌ ஒரு கண்டிஷன்‌... அடுத்த ஜென்மத்துல நீ நெசமாவே 
பெண்ணாப்‌ பிறக்கணும்‌. நானும்‌, அப்படிப்‌ பிறந்தால்‌, சந்தோஷம்‌... இதே பிறப்பு 


தான்‌ தலையில்‌ எழுதி வச்சது என்றால்‌, நெசமான பெண்ணா பிறக்கற ஒன்னை, நான்‌ 


தத்து எடுத்துக்கணும்‌. இதுதான்‌ என்‌ ஆசை... இப்படி இப்போகூட பல அலிங்க 


79 


நெசமான ஆண்களையும்‌, பெண்களையும்‌ குழந்தையிலேயே தத்து எடுத்து 
வளர்க்காங்க... நான்‌ கும்பிட்ட முர்காதேவி, என்னைக்‌ கைவிடலை... உன்னை மாதிரி 
கள்ளங்கபடம்‌ இல்லாத அதே சமயம்‌, புத்திசாலியான ஒரு மகள்‌ கிடைத்ததுல நான்‌ 
படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லடி பேட்டி... இப்போ எனக்கே என்‌ எல்லை 
தெரியுதுடி. எப்போ சாவு வந்தாலும்‌ சந்தோஷமா போவேண்டி... ஒனக்கு என்கிட்ட 
மகளாய்‌ வந்ததுல சந்தோஷமோ, இல்லியோ, ஆனால்‌, எனக்கு சந்தோஷம்‌ தாங்க 


முடியலைடி...” 


மேகலையால்‌ தாள முடியவில்லை. அம்மாவைக்‌ கட்டிக்கொண்டு “எனக்கும்தான்‌. 
எனக்கும்தான்‌” என்று அவள்‌ கழுத்திலேயே வார்த்தைகள்‌ உரசும்படி கையைச்‌ சுற்றி 


விம்மினாள்‌. ஐந்து நிமிட நேர உணர்ச்சிக்‌ கொந்தளிப்புக்கள்‌... 


தாயும்‌ மகளும்‌ அங்கேயே சேலை மாற்றினார்கள்‌. கங்காதேவி தனது 
பட்டுப்புடவையை மடித்து வைக்கும்‌ மகளைப்‌ பார்த்தபடியே, நைட்‌ கவுன்‌ போட்டுக்‌ 
கொண்டாள்‌. மகள்‌ கழுத்தில்‌ ஒரு செயினை மட்டும்‌ விட்டுவிட்டு, மீதியை அவளிடம்‌ 
கொடுத்தாள்‌. மாடத்தில்‌ வைக்கப்பட்ட ஒரு சாவிக்கொத்தை அவளிடம்‌ நீட்டினாள்‌. 


பிறகு, எதேச்சையாகப்‌ பேசினாள்‌. 


“கொஞ்ச நாளைக்குப்‌ பொறுத்துக்கோடி... ஒரு மாதம்‌ கழிச்சு ஹார்மோன்‌ ஊசி 
போட்டால்‌, மார்பகத்துல 'பேடு' தேவையே இல்லை... பெரிசாயிடும்‌. வெட்டுப்‌ 


புண்ணு இப்பதான்‌ ஆறியிருக்கு... இது முடிஞ்சதும்‌ அது மேல நெனவு வரும்‌. 


அதனாலதான்‌ சொன்னேன்‌...” 


மேகலை “நை மாதாஜி, நை” என்று அவசர அவசரமாய்‌ சொல்லிக்கொண்டே 


அம்மாவிடம்‌ வந்தாள்‌. உணர்ச்சிப்‌ பிழம்பாகப்‌ பேசினாள்‌. 


“வேண்டாம்மா... ஒங்க சொல்லைத்‌ தட்டுறதாய்‌ நினைக்காதீங்க. நான்‌ இப்படியே 
இருந்துட்டுப்‌ போறேன்‌. ஊசியே தேவையில்ல... பூப்பு நீராட சவுக்குக்‌ கம்புல 


உட்கார்ந்தது கூட உங்க மனச நோகடிக்கக்கூடாது என்கிறதாலதான்‌...” 


80 


“உன்னிஷ்டம்‌. ஆனாலும்‌ சொல்ல வேண்டியது என்‌ கடமை, உனக்கும்‌ ஆசாபாசம்‌ 
உண்டு... ஆம்பளைங்க மேல ஒரு 'இது' வரும்‌. அந்த மாதிரி சமயத்தில்‌, அதோ பார்‌... 
நான்‌ அடையாளம்‌ காட்டாத மீசைக்காரன்‌... பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு 
வாரத்துக்கு ஒரு தடவை இங்க வருவார்‌... அப்புறம்‌ மாரடைப்புல செத்துட்டார்‌... 
எனக்கும்‌ இப்ப வயசாயிட்டது... அவரோட நினைப்பு கூடிக்கிட்டே இருக்குது. ஆனால்‌ 
'அந்த நெனப்பு' போயிட்டது...” 


“நானும்‌, உங்ககிட்ட எதையும்‌ ஒளிக்க விரும்பலம்மா. எனக்கும்‌, ஒருத்தர்‌ இருக்கார்‌. 
ஆனால்‌, என்‌ அளவில தான்‌ இருக்கார்‌... நானும்‌ அவரைக்‌ காதலிக்கேன்‌. அவருக்கு 
இது தெரியாது. தெரிஞ்சால்‌, ஒருவேளை காறிக்கூடத்‌ துப்புவார்‌... நானும்‌ அவர்கிட்ட 


தெரியப்படுத்தப்‌ போறதில்ல. காதல்‌ ஒரு வழிப்‌ பாதையா இருந்தாலும்‌ காதல்‌ 
காதல்தானம்மா... எங்க இலக்கியத்துல இதைப்‌ பொருந்தாக்‌ காமம்‌ என்று 
சொல்லுவாங்க... இருக்கட்டுமே... பொருந்துதோ பொருந்தலியோ... அவரு இருக்கிற 


இந்த மனசுக்குள்ள... அடுத்தவன்‌ போக முடியாதும்மா...” 


கங்காதேவி மகளையே பார்த்தபடி நின்றாள்‌. மனத்திற்குள்‌ வியாபித்த மீசைக்காரன்‌ 
லேசாய்‌ விலகி, மருமகனைப்‌ பற்றிய ஒரு வடிவக்‌ கோட்டை அந்த மனமே 
போட்டுக்கொண்டது. இதற்குள்‌ மேகலை, தனது பழைய அறைக்குள்‌ ஓடிப்போய்‌, 
பழைய சூட்கேஸோடு வந்தாள்‌. துணிகளையும்‌ அங்கேயும்‌ இங்கேயுமாய்ச்‌ சிதற 
அடித்துவிட்டு ஒரு புகைப்படத்தை நாணிக்கோணியபடி, கங்காதேவியிடம்‌ 


காட்டினாள்‌. அவள்‌ செல்லமாக அதட்டினாள்‌. 


“இப்படியாடி படத்தை கசக்கி வைக்கிறது. நான்‌ சொல்றேன்‌. சாமுத்திரிகா 
லட்சணப்படி இவன்‌ நல்லவன்‌. அரவானுக்கு முப்பத்திரண்டு லட்சணங்கள்‌ இருந்தால்‌, 


இவனுக்கு இருபதாவது தேறும்‌. இவனை நினைத்தால்‌, எவன்‌ நெணைப்புமே 
வாராதுடி... இதைக்‌ கொஞ்சம்‌ பெரிசு படத்தி பிரேம்‌ போட்டு மாட்டிடலாம்‌. ஒன்‌ 


மேஜையிலேயே வச்சுக்கோ. அப்புறம்‌ ஒங்க அம்மா அப்பா, அடிக்கடி என்கிட்டச்‌ 
சொல்வியே அக்கா, அவங்க படம்‌ இருந்தாலும்‌ கொடு. பிரேம்‌ போடுவோம்‌. இந்த 
வீட்ல இனிமேல்‌ ஒனக்குத்தாண்டி முதல்‌ மரியாதை. நான்‌ முர்கேமாதாவோட 
ஆலமரத்தடியில்‌ ஒதுங்கப்போற கிழவி...” 


மேகலை, மீண்டும்‌ சுயம்புவாகி, பெற்றொரை நினைத்தான்‌. கூடப்பிறந்தவர்களை 
நினைத்தான்‌. சின்னப்‌ பிள்ளைகளை நினைத்தான்‌. கண்கள்‌ பொங்கின. இதயம்‌ 
கழண்டுவிடும்‌ போலிருந்தது. பிறகு உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கி, மனத்தை ஒரு 
நிறுத்து நிறுத்திக்‌ கங்கா தேவியின்‌ தோளில்‌ சாய்ந்து மேகலையாய்‌ ஒலமிட்டாள்‌. 


“எல்லாமே நீதாம்மா. நீதாம்மா...” 


அப்போது - 


சுயம்புவின்‌, கத்தலைப்போல்‌ ஆயிரம்‌ ஆயிரம்‌ கத்தல்கள்‌. வாயிலும்‌ வயிற்றிலும்‌ 
அடித்துக்‌ கொள்ளும்‌ அலிகளின்‌ புலம்பல்கள்‌. பலத்த ஒப்பாரி. அங்குமிங்குமான 
காலடிச்‌ சத்தங்கள்‌. 'மாதாஜி மாதாஜி' என்ற புலம்பல்கள்‌. தாயும்‌, மகளும்‌ வெளியே 


எட்டிப்‌ பார்த்துப்‌ பரபரத்தார்கள்‌. படபடத்தார்கள்‌. 


தாயும்‌, மகளும்‌, வாயும்‌, வயிறும்கூட வேறில்லாதவர்கள்‌ போல்‌ வெளியே வந்து 
என்ன, என்ன என்ற ஒரே வார்த்தையை ஒரே சமயம்‌ அடுக்கடுக்காய்க்‌ கேட்டார்கள்‌. 


அவர்களைக்‌ கண்டதும்‌ அழுது கொண்டிருந்த எல்லா அலி ஜீவன்களும்‌ அங்கே ஓடி 


81 


வந்தன. கீழே புரண்டவள்களும்‌, வாயிலும்‌ வயிற்றிலும்‌ அடித்துக்‌ கொண்டவள்களும்‌, 


தலைவிரி கோலமாக அவர்கள்‌ முன்னால்‌ வந்து நின்றார்கள்‌. எல்லோரும்‌ ஒரே 
சமயத்தில்‌ சொல்ல முற்பட்டனர்‌. இதனால்‌ வேகமான சுழலில்‌ நீர்‌ மொள்ள முடியாது 
என்பதுபோல்‌, வாய்க்குள்‌ இருந்து வார்த்தைகளை எடுக்க முடியாமல்‌, 
அல்லாடினார்கள்‌. ஒரே ஒருத்தி நீலிமா 'மாதாஜி இந்திரா மர்கயா... மாதாஜிகோ... 
பாடிகாட்ஸ்‌... மார்த்தியா...' என்று அரற்றினாள்‌. அப்போது எல்லா அலிகளும்‌ 
மீண்டும்‌ ஒரேயடியாய்‌ அழுதார்கள்‌. சிலர்‌ வளையல்களைத்‌ தலையில்‌ அடித்தே 
உடைத்தார்கள்‌. நீலிமாதான்‌ சிறிது சமாளித்து 'ரொக்கே, ரொக்கே' என்று 


சொல்லிவிட்டு, கண்ணிரும்‌ கம்பலையுமாய்‌ ஒப்பித்தாள்‌. 


“மாதாஜி. நம்மையெல்லாம்‌ மனுஷஜீவனா மதிச்சு, வீடு கட்டி விளக்கேத்தித்‌ தந்த 
இந்திராஜியை... அவங்களுக்குக்‌ காவல்‌ காக்கிற போலிஸே சுட்டுக்‌ 
கொன்னுட்டாங்களாம்‌. அம்மாவை ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு, அலைமோதி 


வந்தவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க...” 


82 


கங்காதேவி, கத்தினாள்‌. அவள்‌ தோரணைக்குப்‌ புறம்பான காட்டுக்‌ கத்தல்‌. 


Sy க்காது. க்க யாது. எங்கம்மா இந்திராஜி சாகமாட்டாள்‌. அவள்மேல்‌ குண்டு 
ரு து. இரு முடியாது ந ௮ கு 


பாய்ந்தாலும்‌, குண்டுதான்‌ சாகும்‌. நம்மோட அம்மா சாகமாட்டாள்‌.” 


கங்காதேவி, ஒப்பாரி போடுகிறவர்களே, அன்னை இந்திரா இறந்துவிட்டதாக தங்கள்‌ 
ஆசைக்கு ஒரு வெளிப்பாடு செய்கிறார்கள்‌ என்பதுபோல்‌ அவர்களை 
ஒட்டுமொத்தமாய்‌ கோபத்தோடு பார்த்தாள்‌. ஒரு சிலரை அடிக்கக்கூடக்‌ கையை 
ஓங்கினாள்‌. ஆனால்‌, யதார்த்தம்‌, அவள்‌ விருப்பத்திற்கு விரோதமாகக்‌ கூத்தாடியது. 


கோரதாண்டவமிட்டது. 


கடைகள்‌ 'டப்டப்‌' பென்று மூடப்பட்டன. ஆங்காங்கே சாலைகளில்‌ ஓடிய பஸ்கள்‌ 


அப்படி அப்படியே நின்றன. மக்கள்‌ கும்பல்‌ கும்பலாய்ப்‌ போய்க்கொண்டிருந்தார்கள்‌. 
ஒருசில இடங்களில்‌ மயான அமைதியோடு கூடிய நடை. இன்னும்‌ சில இடங்களில்‌ 
“குய்யோ முறையோ?” என்ற கூப்பாடோடு ஓடிய மனிதக்‌ காலடிச்‌ சத்தங்கள்‌. 
கங்காதேவி நிலை குலைந்தாள்‌. நம்ப முடியாதது, நடந்துவிட்டது. அரவான்‌ 
தன்னைத்தானே காவுக்குச்‌ சம்மதம்‌ கொடுத்ததுபோல்‌, அம்மாவும்‌ தன்னையே காவு 
கொடுத்து விட்டாள்‌. எல்லாத்‌ தலைவர்களும்‌ மானிடத்தின்‌ மூன்றாவது தரப்பைப்‌ 
பற்றித்‌ தெரியாமலும்‌, தெரிந்து கொள்ள விரும்பாமலும்‌, அலிகளை 
அலட்சியப்படுத்தியபோது இந்த அன்னை, அவர்களை அரவணைத்தவள்‌. இன்னும்‌ 
உயிரோடு இருந்தால்‌, என்னவெல்லாமோ செய்திருப்பாள்‌. செய்தாலும்‌ 
செய்யாவிட்டாலும்‌, பரவாயில்லை. அவள்‌ உயிரோடு இருந்திருந்தால்‌ அதுவே அவள்‌ 
செய்தது மாதிரி... 


கங்காதேவி, கனத்த சிந்தனையுடன்‌ முர்கே மாதாவை முறைத்துப்‌ பார்த்தாள்‌. பிறகு 
அந்தத்‌ திட்டில்‌ ஏறி, குடைசாய்ந்து கிடந்தாள்‌. கீழே நின்ற அலிகளோ மாதா மாதா.. 
எதுக்குமே பிரயோசனப்படாத எங்களை எடுத்துட்டு எங்க அம்மாவைக்‌ 
கொடுத்துடும்மா' என்றார்கள்‌. பலர்‌, தத்தம்‌ முகத்தில்‌ மாறிமாறி 
அடித்துக்கொண்டார்கள்‌. இந்தத்‌ தாக்கத்தில்‌ தன்‌ முகத்திலும்‌ அடிக்கப்‌ போன 


கங்காதேவியை, மேகலை பிடித்துக்‌ கொண்டாள்‌. நீலிமா பின்னால்‌ வந்து 


தாங்கிக்கொண்டாள்‌. முர்கே மாதாவிடம்‌, கங்காதேவி தலையை அவலத்தனமாக 


ஆட்டியபடியே முறையிட்டாள்‌. 


“எம்மா, எம்மா... எத்தனையோ வேலைக்கு மத்தியில்‌ இந்தப்‌ பக்கம்‌ வந்து எங்களை 
விசாரிக்கிற தாயே... தேர்தலுக்கு முன்னால வராமல்‌ பின்னால்‌ வந்த மாதா... 
ஒன்னைப்‌ பேடித்தனமாய்‌ கொன்னுட்டாங்களே... முர்கேமாதா, நீ ஒரு மூர்க்‌ மாதா. 


எங்க அம்மாவோட சாவை தாங்கிக்க சக்தியாவது கொடுடி...” 


மேகலையும்‌, கேவிக்‌ கேவி அழுதாள்‌. அன்னை இந்திராவுக்கு ஒரு அழுகையும்‌ 
அவளுக்காக இப்படி அழும்‌ தாய்க்காக ஒரு அழுகையுமாய்‌ அழுதாள்‌. 


கங்காதேவி எழுந்தாள்‌. எல்லோரும்‌ அவளையே பார்த்தபோது அவள்‌ ஒருவர்‌ 
ஒருவருக்காய்ச்‌ சொல்வது போன்ற உரத்த குரலில்‌ சொன்னாள்‌. 


“வாங்க எல்லோரும்‌ போகலாம்‌. அம்மாவக்‌ கடைசியா பார்ப்போம்‌!” 


கவுனோடு புறப்படப்போன கங்கா தேவியை, நீலிமாவும்‌, லட்சுமியும்‌ வீட்டுக்குள்‌ 
கொண்டு போனார்கள்‌. அவர்களே அவளுக்குப்‌ புடவை கட்டிவிட்டார்கள்‌. மேகலை 
எதுவும்‌ புரியாமல்‌ அம்மாவையே சுற்றிச்‌ சுற்றி வந்தாள்‌. கங்காதேவி மகளிடம்‌ 


சொன்னாள்‌. 


“உனக்கு இன்னும்‌ வெட்டுப்பட்ட இடம்‌ ஆறலடி. கூட்டத்திலே இடிபட்டு ஏதாவது 
ஆயிடப்படாதும்மா. நீ இங்கேயே இரு லட்சுமி! நீயும்‌ இங்கே இருந்து என்‌ மகள 
பத்திரமா பார்த்துக்கடி.” 


83 


“நீங்க இந்தக்‌ கோலத்தோட போக வேண்டாம்மா. எனக்காக பத்துப்‌ பதினைந்து நாளா 


ராத்தூக்கம்‌ இல்லாமல்‌ போனவங்க நீங்க... டி.வி. யிலதான்‌ அம்மாவக்‌ 
காட்டுவாங்களே. இங்கேயே பார்த்துக்கலாம்‌... கூட்டத்தில இடிபட்டு ஏதாவது 


ஆயிடப்படாதும்மா...” 


“என்‌ மாதாவின்‌ காலுல தலையை வெச்சிட்டு வரணும்‌ மகளே. இல்லாட்டால்‌, நான்‌ 


84 


உயிரோட இருக்கிறதுல அர்த்தமில்லடி... லட்சுமி, ஜாக்கிரதைடி...” 


லட்சுமி, மேகலையின்‌ கையை உரிமையோடு பற்றிய போது, கங்காதேவி ஒரு ராணித்‌ 


தேனி பறப்பதுபோல்‌ நடந்தாள்‌. உடனே, அத்தனை சேலா அலிகளும்‌ அவள்‌ 


பின்னால்‌ நடந்தார்கள்‌. அத்தனை பேரும்‌, அவளைப்‌ போலவே அழுது நடந்தார்கள்‌. 


'மாதாஜி அமர்‌ ஹை... ஜிந்தாபாத்‌, இந்திரா காந்தி ஜிந்தாபாத்‌!' 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 36 


லட்சுமி மேகலையை வீட்டுக்குள்ளேயே பிடித்து வைத்துக்‌ கொண்டாள்‌. 


அறைக்கதவைப்‌ பூட்டிவிட்டு, டி.வி. ஸ்விட்சைப்‌ போட்டுப்‌ பார்த்தாள்‌. ஒரு அலை 


வரிசையல்ல, பல அலை வரிசைகள்‌. லட்சுமி, தொலைக்காட்சியைத்‌ திட்டித்‌ தீர்த்தாள்‌. 
அந்தப்‌ பெட்டியைக்‌ கையால்‌ குத்தப்போன மேகலையைத்‌ தடுத்துக்‌ கொண்டாள்‌. 
மேகலைக்கு ஒரே அழுகை. என்னைக்கு அவளுக்கு ஒரு நல்ல நாள்‌ வந்ததோ, அதுவே 
கெட்டநாளாகும்படி இப்படி நடந்திட்டே. கங்காதேவி அம்மா பொறி கலங்கி 


போகும்படி ஆயிட்டே...! 


மேகலை, லட்சுமியிடம்‌ இதைச்‌ சொல்லிச்‌ சொல்லி மாய்ந்தாள்‌. அவள்தான்‌ 
'மொட்டைத்‌ தலைக்கும்‌ முழங்காலுக்கும்‌ முடிச்சுப்‌ போடாதடி... எப்படியோ உனக்கு 
எல்லாம்‌ முடிஞ்சபிறகு இது தெரிஞ்சுதேன்னு ஆறுதல்‌ படுடி...” என்றாள்‌. மேகலை 
தன்னைப்‌ பற்றி மேற்கொண்டு நினைக்க மறுத்தாள்‌. அன்னை இந்திரா கொலையுண்ட 
நிகழ்ச்சியைத்‌ தனக்குள்ளேயே சுற்றவிடுவது அசிங்கம்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொண்டவள்‌ போல்‌, லட்சுமியின்‌ தோளில்‌ கைபோட்டு முடங்கிக்‌ கிடந்தாள்‌. 
ஜன்னலைத்‌ திறந்துவிட்டாள்‌. இருவரும்‌ ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ பார்த்து சோகமாய்‌ 
சோகத்தைப்‌ பகிர்ந்து முடங்கிக்‌ கிடந்தனர்‌. குப்புறப்‌ படுத்தும்‌ தூங்கினர்‌. அன்னை 
இந்திராவின்‌ சோகமும்‌, கடந்த பத்து நாட்களாக பட்ட பாடும்‌ தூக்கமாய்‌ வந்தது. 
என்றாலும்‌ சிறிது நேரத்தில்‌, பயங்கரமான சத்தங்கள்‌. அவர்கள்‌, ஒரே சமயத்தில்‌ 
எழுந்தார்கள்‌. 


எங்கும்‌ காரிருள்‌. மின்சாரக்‌ கம்பங்கள்‌, பல்புகள்‌ இல்லாமல்‌ கிடந்தன. அதில்‌ 


ஒட்டியிருந்த கண்ணாடிச்‌ சிதறல்கள்தான்‌ மின்மினியாய்‌ மின்னின. மற்றெல்லாம்‌ 


85 


காரிருள்‌, காட்டிருள்‌. மேகலை சுயம்புவாக, மாணவனாக இருந்தபோது, அந்த 


தார்ச்சலையைப்‌ பிடித்ததே இருள்‌ அதைவிட அதிகப்‌ பிடிப்பான இருள்‌. இருளுக்குப்‌ 


பின்னே எல்லாம்‌ என்பதுபோல, விதவிதமான சத்தங்கள்‌. எவையோ 
நொறுக்கப்படுவது போன்ற சத்தம்‌. வெடிப்பது போன்ற சத்தம்‌, வெட்டு மாதிரியான 
சத்தம்‌. அடிப்பது போன்ற சத்தம்‌. 'மா, மா' என்று மருவும்‌ சத்தம்‌. எவையெவையோ 
கீழே விழுந்து சிதறுவதுபோன்ற சத்தம்‌ முஜே... சோடுதோ... முஜே... பச்சாவோ என்ற 
சத்தம்‌. சிறுவரும்‌ மகளிரும்‌ கெஞ்சி அழும்‌ சத்தம்‌. அதுவே தானாய்‌ அடங்கி, நிசப்தமாக 
மாறும்போது, இன்னொரு பகுதியில்‌ இதேமாதிரியான சத்தங்கள்‌. கங்காதேவி 
விறுவிறுவென்று டோலக்கை சட்டென்று நிறுத்துவாளே, அப்படிப்பட்ட நிசப்தம்‌. 


மீண்டும்‌ அடிப்பாளே அப்படிப்பட்ட ஓலச்‌ சத்தம்‌. ஜன்னல்‌ வழியாய்‌ எட்டிப்பார்த்தால்‌, 
ஆங்காங்கே தீப்பந்தங்கள்‌. சாலைகளில்‌ பலரை எரியூட்டுவதற்குப்‌ போதுமான 
ஜுவாலைகள்‌. அடுக்குமாடிக்‌ குடியிருப்புகளின்‌ கதவுகள்‌ தலையிலடிப்பதுபோல்‌ 
சாத்தப்படுகின்றன. மனிதர்கள்‌ சிதறி ஓடுகிறார்கள்‌. மனிதர்களை, மனிதர்‌ 
துரத்துகிறார்கள்‌. கண்‌ தெரியாமல்‌ ஓடும்‌ கூட்டம்‌. அவர்களைத்‌ தீப்பந்தத்தால்‌ தேடும்‌ 
கூட்டம்‌. நாலுபேர்‌ ஒரு ஜுவாலைக்குள்‌ தூக்கிப்‌ போடப்‌ படுகிறார்கள்‌. வெந்ததும்‌ 
வேகாததுமாய்த்‌ துடிக்கிறார்கள்‌. அவர்களின்‌ சுடலை ஒளியிலேயே இன்னொருத்தரின்‌ 
நீண்ட கொண்டையில்‌ ஒரு திரவம்‌ தெளிக்கப்படுகிறது. ஒரு குச்சி உரசப்படுகிறது. ஒரு 
மனிதனே தீப்பந்தமாய்‌ எரிகிறான்‌. கும்பிட்ட கைகளுக்கு வெட்டு. காலில்‌ விழுந்த 
தலைகளுக்குக்‌ காலாலேயே மோட்சம்‌ கொடுக்கப்‌ படுதிறது. மாடியில்‌ இருந்து பலர்‌ 
கீழே தூக்கிப்‌ போடப்படுகிறார்கள்‌. அய்யோ. இது என்ன கொடுமை. எய்தவன்‌ 
இருக்க அம்பை நோவானேன்‌. அம்பை எரித்தால்‌ கூட பரவாயில்லை. இவைகூட 
அம்புகளாகலாம்‌ என்று ஒவ்வொரு மரத்தையும்‌ செடி கொடியையும்‌, சின்னஞ்சிறு 


மலர்களையும்‌ தீயிட்டுப்‌ பொசுக்கினால்‌ எப்படி? 


மேகலை, கண்ணை மூடிக்கொள்கிறாள்‌. அவளின்‌ தானாய்க்‌ கதறிய வாயை லட்சுமி 
மூடுகிறாள்‌. இரும்படிக்‌ கொலையில்‌ இந்த ஈக்களும்‌ சிக்கிக்‌ கொள்ளலாம்‌ என்ற பயம்‌. 
அந்தப்‌ பயத்திற்கு ஏற்ப, கண்ணுக்குத்‌ தெரிந்த பல இடங்களில்‌ பலர்‌ கும்பல்‌ கும்பலாய்‌ 
வந்து டி.வி. பெட்டிகளை எடுத்துக்கொண்டு போகிறார்கள்‌. பீரோக்களை 
தூக்கிக்கொண்டு போகிறார்கள்‌. லட்சுமி சுதாரித்தாள்‌. மேகலையைத்‌ தோளில்‌ 


சாய்த்தபடி ஜன்னல்களைக்‌ கொக்கிப்‌ போடப்‌ போனபோது - 


அந்த வெட்ட வெளியில்‌, ஒரு உருவம்‌, ஒட்டுமொத்தமான கருப்பு இருளில்‌ வெள்ளைக்‌ 
கோட்டு போட்டு இருப்பது போன்ற தோற்றம்‌. பிடரியிலும்‌ மோவாய்க்குப்‌ 


86 


பின்னாலும்‌ இருளின்‌ அடர்த்திகள்‌. ஐயாம்‌ இன்னொசென்ட்‌ மைனே நிராபராத்‌ 
ஹும்‌... என்று தன்னைக்‌ காப்பாற்றச்‌ சொல்லி, ஒரேயடியாய்‌ அலறும்‌ அவலக்குரல்‌. 
அந்த உருவத்திலிருந்து வெளிப்படுகிறது. அபயம்‌ கொடுக்க ஆளிருக்கா என்பதுபோல்‌ 
அங்குமிங்கும்‌ பார்க்கிறது. அந்த உருவத்திற்குச்‌ சிறிது பின்னால்‌ ஒரு 
தீப்பந்தக்கூட்டம்‌. அரிவாள்‌, கம்புகளோடு அது துரத்துகிறது. அந்த உருவமோ, தனது 
சிவப்பு டர்பனை கீழே போட்டுவிட்டுத்‌ தலைவிரி கோலமாய்‌ அங்குமிங்குமாய்‌ 
ஓடுகிறது. முட்டிக்கால்களில்‌ சிக்கிக்கொள்ளும்‌ அளவிற்கான முடி. உருளைக்கட்டை 
மாதிரியான உடம்பு. ஒத்தைக்கு ஒத்தையாய்‌, எவரையும்‌ சமாளிக்கும்‌ அந்த உருவம்‌, 
இப்போது ஓடி, ஓடி ஒவ்வொரு வீட்டு முன்னாலும்‌ நிற்கிறது. நிற்கும்‌ வீடெல்லாம்‌ 
மூடிக்‌ கொள்கின்றன. கேட்கும்‌ காதுகளெல்லாம்‌ செவிடாகின்றன. இதற்குள்‌ ஒரு 
தீப்பந்தம்‌ முன்னோக்கி தனித்து நகர்கிறது. ஒரு அரிவாள்‌, அதன்‌ பிடறியிலிருந்து 
சிறிது குறி விலகி கீழே விழுகிறது. அந்த ஒற்றைத்‌ தரப்பிற்கும்‌, தீப்பந்தத்‌ தரப்பிற்கும்‌ 
இடைவெளி குறைகிறது. உடனே அங்கே காட்டுக்‌ கத்தல்கள்‌. இங்கே கத்தமுடியாத 
ஓட்டம்‌. குதிகால்‌ ஓட்டம்‌. ஜன்னலுக்கு அருகே நின்ற லட்சுமியைப்‌ பார்த்துக்‌ 
கையெடுத்துக்‌ கும்பிடுகிறது. அவள்‌ அதற்குப்‌ பதிலாகக்‌ கதவைச்‌ சாத்த முற்படுகிறாள்‌. 
உடனே, மேகலை அவளைப்‌ பின்னால்‌ தள்ளிவிட்டு, முன்னால்‌ வந்து ஜன்னல்‌ 
கம்பியில்‌ முகம்‌ பதிக்கிறாள்‌. 'பீச்சே ஆவோ' என்று சொல்லிவிட்டு, ஓடிப்போய்‌ 
அறைக்‌ கதவைத்‌ திறக்கிறாள்‌. பிறகு கையை இழுத்துப்‌ பிடித்த லட்சுமியை கீழே 
தள்ளிவிட்டு ஓடுகிறாள்‌. பின்புறக்‌ கதவருகே போகிறாள்‌. கதவைச்‌ சத்தம்‌ போடாமலும்‌ 
திறக்க வேண்டும்‌. அந்த உருவம்‌ அதற்குள்‌ வெட்டுப்படாமலும்‌ இருக்க வேண்டும்‌. 
கதவு மெள்ளத்‌ திறக்கப்படுகிறது. இதற்கு மேல்‌ ஓட முடியாது என்பது போல்‌ வெளியே 
பம்மி நின்ற உருவத்தை, மேகலை தலையைப்‌ பிடித்தோ, தாடியைப்‌ பிடித்தோ உள்ளே 
இழுத்துப்‌ போடுகிறாள்‌. பிறகு கதவை இழுத்துச்‌ சாத்துகிறாள்‌. அந்த உருவம்‌ மூச்சு 
விடுவது நன்றாகவே கேட்கிறது. புயல்‌ மாதிரியான மூச்சு. அவசர அவசரமாய்‌ அவள்‌ 
காட்டிய சமையலறைக்குள்‌ போகிறது. 


இதற்குள்‌, தீப்பந்தக்‌ கும்பல்‌ முன்பக்கக்‌ கதவைத்‌ தட்டுகிறது. எரியும்‌ பந்தங்களின்‌ 
அடிக்கட்டைகளால்‌ கதவை இடிக்கிறது. லட்சுமி அரற்றுகிறாள்‌. ஆனால்‌, மேகலை 
அந்த லட்சுமியையும்‌ இழுத்துக்கொண்டு முன்பக்கம்‌ வருகிறாள்‌. கதவைத்‌ திறந்து 
அகலப்படுத்தி வைத்துக்கொண்டு என்ன வேண்டும்‌ என்று கேட்கிறாள்‌. அந்த 
சர்தார்ஜியை அதற்குள்‌ சமயலறைக்குள்‌ நகர்த்தி விட்ட தைரியத்தோடும்‌ சமர்த்தோடும்‌ 
கேட்கிறாள்‌. அந்தக்‌ கூட்டம்‌ அவளை மேலும்‌ கீழுமாகப்‌ பார்க்கிறது. ஆம்பளைகளே 
சர்தார்ஜி நண்பர்களுக்கு அடைக்கலம்‌ கொடுக்க முடியாதபோது, இந்த அலியால்‌ 
முடியுமா என்று தன்னைத்தானே மார்தட்டிக்‌ கொண்டு ஒரு மனிதன்‌ போலான அந்தக்‌ 


87 


கும்பல்‌ புறப்படுகிறது. மேகலை கதவைத்‌ திறந்தபடியே வைத்திருந்தாள்‌. அங்கே 
ஆடிய கூட்டம்‌, வேறு பக்கம்‌ ஆடப்போன போதுதான்‌ கதவைப்‌ பூட்டினாள்‌. அந்தச்‌ 
சமையலறைக்குள்‌ போய்‌ அந்த உருவத்தை முதுகைத்‌ தட்டி நிமிர்த்தி விட்டாள்‌. அதன்‌ 
கையைப்‌ பிடித்து எந்த நிர்வாண அறைக்குள்‌ வெட்டுப்‌ பட்டாளோ அங்கே கொண்டு 
போனாள்‌. மெழுகு வர்த்தியைப்‌ பொருத்தினாள்‌. அது அணையப்‌ போவதுபோல்‌ 
சுருண்டு, பிறகு வீறிட்டது. அறுபது வயதான சர்தார்ஜி. சொட்டை சொடக்கு இல்லாத 
கருமுடி சிக்கல்‌ சிடுக்கல்‌ இல்லாத தாடி. ஆனாலும்‌ அந்த ஒவ்வொரு முடியும்‌ தனித்து 
ஆடியது. இரண்டு கைகளையும்‌ ஏந்திக்‌ கொண்டது. அதில்‌ கண்கள்‌ தாரைதாரையாக 
நீர்‌ கொட்டின. “மேரா பத்தினி. மேரா பேட்டி, மேரா பேட்டா” என்று இலக்கணமற்ற 
இந்தியில்‌ புலம்பியது. 'சாக்லெட்‌ நயி ஹை. இந்திராஜி ஹமாரா மாதாஜி ஹை' என்று 
மாறி மாறிப்‌ புலம்பியது. மேகலை அப்படியே அவரை அங்கே விட்டு வைத்தாள்‌. 
சாப்பாடு கொடுக்கலாமா என்று யோசித்தாள்‌. அவரது உணர்வுகளை அவமதிக்க 


அவள்‌ விரும்பவில்லை. சோறு இறங்குமா... 


மேகலைக்கும்‌, லட்சுமிக்கும்‌ தூக்கம்‌ பிடிக்கவில்லை. தூக்கத்தையும்‌ பிடிக்கவில்லை. 


கண்ணயரும்‌ போது திடீர்‌ ஓலங்கள்‌. துப்பாக்கிச்‌ சத்தங்கள்‌. 


மறுநாள்‌ காலை வந்தது. சேவல்கள்கூடக்‌ கூவப்‌ பயந்தன. 


மேகலை, லட்சுமியையும்‌ கூட்டிக்கொண்டு புறப்பட்டாள்‌. சர்தார்ஜி கொடுத்த 


முகவரியை ஜாக்கெட்டுக்குள்‌ வைத்துக்‌ கொண்டு, கதவைப்‌ பூட்டி விட்டுப்‌ 


புறப்பட்டார்கள்‌. இடையில்‌, குஞ்சம்மாவும்‌ மார்க்கரெட்டும்‌ வந்தார்கள்‌. அம்மா 
கங்காதேவியைப்‌ பற்றிக்‌ கேட்டால்‌, இன்னும்‌ வரவில்லையா என்றார்கள்‌. எதற்கும்‌ 


நீலிமா இருக்கிறாளே என்று மேகலைக்கு ஆறுதல்‌ சொன்னார்கள்‌. 


அந்த நால்வரும்‌, சர்தார்ஜி சொன்ன முகவரி இடத்தைத்‌ தேடி, தற்செயலாய்‌ நடப்பது 
மாதிரி நடந்தார்கள்‌. சென்னா மார்க்கட்தான்‌. கூப்பிடும்‌ தொலைவுதான்‌. ஆனாலும்‌... 
கடவுளே... இது என்ன... ஒரே ரத்த வாடை... எருக்குழிபோல்‌ பிணக்‌ குவியல்கள்‌. 
கருகிப்‌ போன தேகங்கள்‌. பாதி வெந்த உடம்புகள்‌. வயிற்றிலுள்ள மரணக்‌ காயங்கள்‌ 
தெரியாமல்‌ சிரிப்பது போல்‌ குப்புறக்கிடந்த குழந்தைகள்‌. நிர்வாணமாய்க்‌ கிடந்த 
பெண்கள்‌. ஆங்காங்கே வாசல்களை இழந்த கடைகள்‌. அங்குமிங்குமாய்ச்‌ சிதறிக்‌ 
கிடந்த விலை உயர்ந்த பொருட்கள்‌. ஒரு லத்திக்‌ கம்புகூட இல்லாத சூன்யம்‌. 


ஆங்காங்கே கழுகுகள்‌ வட்டமடித்தன. காகங்கள்‌ கொத்திக்‌ கொண்டிருந்தன. நாய்கள்‌ 


88 


ன்று கொண் ந்தன. மனிதச்‌ சதை மேடுகள்‌. உறைந்த ரத்தக்‌ கட்டிகள்‌. முண்டம்‌ 
று டிருந்த த த றந்த ரதத டி ம 


முண்டமாய்‌. தலை. தலையாய்‌. 


மேகலை பித்துப்பிடித்துப்‌ போனாள்‌. சுற்றுமுற்றும்‌ பார்த்தாள்‌. கூடவந்தவர்கள்‌ 


ஓடப்போவது போலிருந்தது. இவளையும்‌ இழுத்தார்கள்‌. அவள்‌ எதிர்ப்புறமாய்‌ 
இழுத்தாள்‌. பிறகு தான்‌ மட்டும்‌ நடக்கப்போவது போல்‌ சைகை செய்தாள்‌. உடனே 


லட்சுமி அவளுக்கு முன்னால்‌ போனாள்‌. குஞ்சம்மா பின்னால்‌ வந்தாள்‌. இடையிலே 
ஒரு வீடு. முதலாவது அறை. குழிகுழியான தேகத்தோடு ஒரு சர்தார்ஜி கிடக்கிறார்‌. 
சுற்றிலும்‌ நான்கைந்து பேர்‌. அந்த ஆறு மாடிக்‌ குடியிருப்பில்‌ மருந்துக்குக்கூட, ஒருவர்‌ 
வரவில்லை. அந்த சர்தார்ஜி இளைஞனை மடியில்‌ போட்டு வைத்த இளம்‌ பெண்ணோ 
பித்துப்‌ பிடித்துக்‌ கிடக்கிறாள்‌. இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ அவளே தன்‌ சேலையைக்‌ 
கிழித்துக்கொள்ள வேண்டிய நிலைமை. பித்தப்‌ பார்வை. சித்தம்‌ இழந்த செத்தப்‌ 


பார்வை... 


மேகலை, ஒடிப்போய்‌ உட்கார்ந்தாள்‌. அந்தப்‌ பெண்ணை அப்படியே கட்டிப்பிடித்து 
அழுதாள்‌. அவள்‌ முகத்தை தோளில்‌ சாய்த்து, 'நீ என்‌ சகோதரி. தும்‌ மேரே பெகன்‌ 
ஹோ...” என்று புலம்பினாள்‌. அவளோடு மற்ற மூவரும்‌ சேர்ந்துகொண்டு தலையில்‌ 
அடித்துக்‌ கொண்டார்கள்‌. பிணத்தின்‌ காலை ஒருத்தி பிடித்துக்கொண்டாள்‌. மேகலை, 
தான்‌ கட்டிப்‌ பிடித்தவளைக்‌ கண்‌ மூடிப்‌ பார்த்து, 'ஒனக்கு யார்‌ இல்லாவிட்டாலும்‌ 
நாங்க இருக்கோம்‌' என்று சொன்ன போது, அந்தப்‌ பெண்‌ 'ஓ'வென்று அழுதாள்‌. சுற்றி 


நின்றவர்களும்‌ அந்தப்‌ பிணத்துப்‌ பக்கமாய்‌ குவிந்து குவிந்து அழுதார்கள்‌. மெள்ள 
மெள்ள வாய்திறந்து காவிரி நீரூற்றாய்ப்‌ பீறிட்டு கங்கை நதிபோல அங்குமிங்குமாய்‌ 


உடம்பைப்‌ புரட்டிய அந்தப்‌ பெண்ணை, மேகலையும்‌, அவள்‌ தோழிகளும்‌ பிடித்துக்‌ 


கொண்டார்கள்‌. உடம்பு முழுவதிலும்‌ ஒட்டிக்கொண்டார்கள்‌. இதற்குள்‌ ஒரு சில 
மாடிகளிலிருந்து, ஒரு சிலர்‌ இறங்கினார்கள்‌. அவர்களைப்‌ பார்த்த மேகலைக்குக்‌ 
கோபம்‌ வந்தது. கையிலிருந்த வளையல்களைக்‌ கழற்றி ஒவ்வொருவருக்கும்‌ 
ஒவ்வொன்றாய்க்‌ கொடுக்கப்‌ போனாள்‌. குஞ்சம்மா பிடித்துக்கொண்டாள்‌. இதற்குள்‌ 
கணவனைப்‌ பறி கொடுத்த சர்தாரிணிப்‌ பெண்‌, மேகலையை விட்டுப்‌ பிரிய 
மனமில்லாமல்‌ கட்டிப்பிடித்துப்‌ புரண்டாள்‌. கத்தினாள்‌, கதறினாள்‌. கணவன்‌ முகத்தை 


முத்தினாள்‌. மோதினாள்‌. 


மேகலை சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு அங்கிருந்து புறப்பட்டாள்‌. சர்தார்ஜி முகவரி 
கொண்ட வீட்டிற்குத்‌ தற்செயலாக போவது போல்‌ போனாள்‌. அங்கே வெளியில்‌ 


89 


தோழிகளை நிறுத்திவிட்டு, உள்ளே போகிறாள்‌. ஆளுக்கு ஒரு பக்கமாய்ச்‌ சிதறிக்‌ 


கிடப்பவர்களிடம்‌ 'ஆப்கா பிதாஜி ஹர்பஜன்சிங்‌ ஹமாரா கர்‌ மே டீக்ஹை...' 


என்கிறாள்‌. அந்தக்‌ குடும்பம்‌ கடைசிவரைக்கும்‌ உயிரைக்‌ கையில்‌ 
பிடித்திருப்பதுபோல்‌ அவள்‌ வாயைப்‌ பார்க்கிறது. 'டீக்ஹை' என்றவுடன்‌ விவரம்‌ 


கேட்கிறது. பிறகு ஒருத்தி உள்ளே ஓடிப்போய்‌ ஒரு நூறு ரூபாய்‌ நோட்டை எடுத்து 
மேகலையிடம்‌ நீட்டினாள்‌. இப்படி வந்தது கோபம்‌ அவளுக்கு. 


“நாங்க ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வரலை. அப்படி ஆசைப்படுறதுக்கு நாங்க 
ஆணுமில்ல. பெண்ணுமில்ல. உங்களுக்குப்‌ பணம்‌ வேணுமானால்‌, கேளுங்க. 


ங்கயே தாரோம்‌... லட்சுமிக்கா. பர்ஸ்ல எவ்வளவு பணம்‌ க்‌ . கொண்டுவா...” 
த்‌ வு றாக்குது 


கூனிக்‌ குறுகிப்போன சர்தார்ஜி குடும்பத்தை ஆறுதலோடு பார்க்கிறாள்‌. பிறகு சுவரில்‌ 
தொங்கிய சர்தார்ஜி படத்தை இவளே எடுத்து ஜாக்கெட்டின்‌ பின்‌ பக்கம்‌ 
வைத்துக்கொண்டு புறப்படுகிறாள்‌. இங்கே வந்ததுக்கு அத்தாட்சி... அந்த சர்தார்ஜி 


இதைப்‌ பார்த்தால்தான்‌ சாப்பிடவாவது செய்வார்‌. 


மேகலை தோழிகளோடு திரும்பி நடக்கிறாள்‌. எங்கிருந்தோ இரண்டு சர்தார்ஜிகள்‌ ஒரு 
வீட்டைப்‌ பார்த்து ஓடுகிறார்கள்‌. அங்கிருந்து இரண்டு தாடி வைக்காத ஆண்கள்‌ 'ஜல்தி 
ஆவ்‌, ஜல்தி ஆவ்‌' என்று குரல்‌ கொடுத்தபடியே அவர்கள்‌ பக்கமாய்‌ ஓடிப்போய்‌, 
அவர்களை இழுத்துக்கொண்டு தங்கள்‌ வீட்டுக்குக்‌ கொண்டு போகிறார்கள்‌. ஜன்னல்‌ 
வழியாய்ப்‌ பார்த்த பெண்கள்‌ சந்தோஷமாகத்‌ தலையை ஆட்டுகிறார்கள்‌. மானுட 
மரத்தின்‌ கிளைகள்‌ வெட்டப்படுகின்றன. ஆனாலும்‌ அதன்‌ வேர்ப்பிடிப்பு 
நன்றாகத்தான்‌ இருக்கிறது என்பது போன்ற தியாக பாதுகாப்புக்கள்‌. சுயநல மறுப்பின்‌ 
அடையாளங்கள்‌, இப்படிப்பட்ட காட்சிகளும்‌, சுயம்புவுக்கும்‌, தோழிகளுக்கும்‌, 


ஆங்காங்கே கிடைக்கத்‌ தான்‌ செய்தன. 


அவர்கள்‌ அங்குமிங்குமாய்ச்‌ சுற்றி, தெருக்களின்‌ பிணத்தோடு பிணமாய்க்‌ கிடந்த 
அபலைப்‌ பெண்களைக்‌ கட்டிப்பிடித்து அழுதார்கள்‌. அலங்கோலமாய்க்‌ 
கிடந்தவர்களின்‌ கால்களைச்‌ சரிப்படுத்தி வைத்தார்கள்‌. லேசு லேசான மனித 
நடமாட்டம்‌ தெரிந்தது. இவர்களைப்‌ பார்த்து பலர்‌ வீதிக்கு வந்தார்கள்‌. இவர்களிடமே 
விவரம்‌ கேட்டார்கள்‌. வன்முறை பெருத்தபோது மானுடம்‌ சிறுத்துப்‌ போவதற்குக்‌ 
காரணமான 'தெருவோருக்கும்‌ உதவாத சிறிய வீணர்கள்‌'. வீணர்களில்‌ ஒருத்தர்‌, 
இவர்களிடம்‌ கேள்வியும்‌ பதிலுமாய்ப்‌ பேசினார்‌. 


90 


“பஞ்சாபிலிருந்து. இந்துக்களை அப்படியே வெட்டி வெட்டி சர்தார்ஜிகள்‌ ரயிலுல 
அனுப்பி வைக்காங்களாம்‌. டில்லிக்கு தண்ணிர்‌ கொடுக்கிற யமுனை நதியில 
விஷத்தைக்‌ கலந்துட்டாங்களாம்‌. டில்லியில்‌ பல தொட்டிகளில்‌ விஷத்தைப்‌ போட்டுக்‌ 
கலக்கிட்டாங்களாம்‌. கனாட்பிளேஸ்ல ஐம்பதுபேர்‌ செத்துட்டாங்களாம்‌. இன்றைக்குக்‌ 
காலையில்‌ பல இடத்தில ஒட்டுன போஸ்டர்ல படிச்சேன்‌. தண்ணிய குடிக்கவே பயமா 


இருக்கு. ஆனால்‌ தாகம்‌. ஒங்க வீட்ல பழைய தண்ணிர்‌ இருக்குமா. கிடைக்குமா.” 


மேகலை அந்த ஆசாமியை ஒரு புழுவைப்‌ பார்ப்பது போல்‌ பார்த்தாள்‌. பக்கத்திலேயே 


மனிதப்‌ பிணங்கள்‌. அடியும்‌ தலையுமாக உச்சிமுதல்‌ பாதம்‌ வரை ஒன்றுபட்டு நின்ற 
மனித எலும்புகள்‌ சிதறிக்‌ கிடக்கின்றன. ரத்த நாளங்கள்‌ வெடித்துக்‌ கிடக்கின்றன. 
ஆனால்‌ அவருக்குத்‌ தாகம்‌. 


மேகலை அங்குமிங்கும்‌ பார்க்கிறாள்‌. ஒரு தெருக்குழாய்‌. அங்கே போகிறாள்‌. 
தோழிகள்‌ இழுத்துப்‌ பிடிக்கிறார்கள்‌. அந்தக்‌ குழாயைத்‌ திறந்து தண்ணிரைக்‌ 
குடிக்கிறாள்‌. கால்‌ நிமிடத்திற்குப்‌ பிறகு வாயில்‌ உள்ள தண்ணிரை அவளிடம்‌ கேள்வி 
கேட்டவர்‌ பக்கம்‌ கொப்பளிக்கிறாள்‌. செத்தால்‌ சாவோம்‌ என்கிற வேகம்‌! 
சாகாவிட்டால்‌ இந்தப்‌ பொய்யைத்‌ தெரிந்தவர்களிடம்‌ சொல்ல வேண்டும்‌ என்ற 


தாகம்‌! 


அந்த நால்வரும்‌, மயானச்‌ சாலைகள்‌ வழியாகக்‌ குடியிருப்புக்குத்‌ திரும்புகிறார்கள்‌. 


நீலிமா குறுக்கும்‌ நெடுக்குமாய்ச்‌ சுற்றுகிறாள்‌. இன்னும்‌ எந்தக்‌ கதவும்‌ 
திறக்கப்படவில்லை. சுடுகாட்டிலாவது வெட்டியான்‌ சத்தம்‌ இருக்கும்‌. சுடலைத்‌ தீயின்‌ 
பாம்புபோல்‌ சீறும்‌ சத்தமாவது கேட்கும்‌. ஆனால்‌ இதுவோ மனிதர்கள்‌ சும்மா மூச்சு 
மட்டுமே விட்டுக்கொண்டிருக்கும்‌ மயானப்‌ பகுதி. இன்னும்‌ ஒரு வாரத்திற்குத்‌ 
தம்மடக்கி வாழ்வதற்காக மூச்சைக்கூட அடக்கி விடுவது போன்ற ஒரு ஒத்திகை. 


மேகலை நீலிமாவிடம்‌ கேட்டாள்‌. 


“அம்மா எங்க...” 


“அம்மா இங்க வரலியா. நான்‌ எங்கெல்லாமோ தேடிட்டு இங்க வாறேன்‌...” 


91 


மேகலை அழுவாள்‌ என்று எல்லோரும்‌ எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌, அவளோ பித்துப்‌ 


பிடித்து அந்த சர்தாரிணிப்‌ பெண்‌, இவள்‌ போனபோது எப்படிக்‌ கிடந்து எப்படி 


முழித்தாளோ, அப்படிக்‌ கிடந்து, அவள்‌ போலவே கண்கள்‌ சொருக, வாய்‌ துடிக்க, 
அந்தத்‌ தரையிலேயே சரிந்தாள்‌. 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 37 


கங்காதேவியை நான்கைந்துபேர்‌ கைத்தாங்கலாக நடத்தி வந்தார்கள்‌. அவர்களில்‌ 
இரண்டுபேர்‌ சராசரி மனிதர்கள்‌. அவர்களின்‌ தோளில்‌ கைபோட்டபடி அவர்களையே 
ஊன்றுகோலாகப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு, நொண்டியடித்து வந்த அம்மாவைப்‌ 
பார்த்ததும்‌ மேகலை துடித்துப்‌ போய்விட்டாள்‌. அவள்‌ முகத்தில்‌ சிராய்ப்புகள்‌. கால்‌ 


பாதங்களில்‌ ரத்தம்‌ தோய்ந்த சதைச்‌ செதில்கள்‌. முட்டிக்கைகள்‌ வீங்கிப்‌ போயிருந்தன. 
தலைமுடி அலங்கோலமாகக்‌ கிடந்தது. 


மேகலை அப்படியே எழுந்து அம்மாவைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்கொண்டு, 'எம்மா... எம்மா” 
என்று போட்ட கூச்சலில்‌, லட்சுமி, நீலிமா, குஞ்சம்மா உட்பட அனைவருமே ஓடி 
வந்துவிட்டார்கள்‌. கங்காதேவி, அவளைப்‌ பார்த்து மெல்லச்‌ சிரித்து அவளை 
மார்போடு அனைத்துக்கொண்டாள்‌. இதுவே ஒரு உந்து சக்தியாக, மேகலை ஒப்பாரி 


போலவே ஓலமிட்டாள்‌. 


“எம்மா நான்‌ துரதிர்ஷ்டம்‌ பிடிச்ச பொண்ணும்மா. அக்காமேல உயிரையே 
வெச்சிருந்தேன்‌. அவள்‌ கல்யாணம்‌ நின்னு போச்சு. பச்சையம்மா மேல பாசம்‌ வச்சேன்‌. 


அவள்‌ போலீசுல படாதபாடு பட்டாள்‌. நீங்களும்‌ என்ன எப்போ தத்து எடுத்தீங்களோ 


அப்பவே இப்படி ஆயிட்டீங்க... நான்‌ இங்க இருக்கப்படாதும்மா... போயிடுறேன்‌... 
போயிடுறேன்‌...” 


முண்டியடித்த மேகலையை நீலிமாவும்‌ குஞ்சம்மாவும்‌ பிடித்துக்‌ கொண்டபோது, 
கங்காதேவி மேகலையை பெருமிதமாகப்‌ பார்த்து, அவள்‌ தலையைக்‌ 


கோதிவிட்டபடியே பேசினாள்‌. 


“என்ன மேகல்‌. இப்படிப்‌ பேசுற... நீ மட்டும்‌ எனக்குக்‌ கிடைக்காட்டால்‌, நான்‌ 


92 


உயிரோட திரும்பியிருக்க மாட்டேன்‌. அன்னை இந்திராவைப்‌ பார்க்கவந்த கூட்ட 
நெரிசல்லருந்து மீளாமல்‌, என்ன நானே சாகடிச்சிருப்பேன்‌. என்னைப்‌ பெறாமல்‌ 
பெத்த தாய்‌ போயிட்டாலும்‌ நான்‌ பெறாமல்‌ பெத்த மகள்‌ கிடைச்சுட்டாள்னு என்னை 


நானே ஆறுதல்‌ படுத்துறேன்‌. நீ மட்டும்‌ போயிட்டால்‌, நான்‌ மட்டும்‌ இங்க 


இருப்பனா... ஒரு வேளை உனக்கு என்கூட இருக்க இஷ்டம்‌ இல்லியா...” 


மேகலை இருக்கிறது என்பதுபோல்‌ லேசாய்‌ தலையை ஆட்டியபோது, நீலிமா, அந்தத்‌ 
தலையைப்‌ பிடித்து மேலும்‌ கீழுமாய்‌ பலமாய்‌ ஆட்டிவிட்டாள்‌. கங்காதேவி, 
எல்லோரையும்‌ ஒரு பறவைப்‌ பார்வையாய்‌ பார்த்துவிட்டு லேசாய்‌ சிரித்தபடியே 


சொன்னாள்‌. 


“இந்த ரெண்டு நாளுலயே, என்‌ மகளையும்‌ உங்களையும்‌ பார்க்காமல்‌, என்னால 


இருக்க முடியல. செத்துப்போனால்‌ எப்படித்தான்‌ இருப்பேனோ...” 


மேகலை, அப்படிப்‌ பேசக்கூடாது என்பதுபோல்‌ அம்மாவின்‌ வாயைப்‌ பொத்தினாள்‌. 


பிறகு அவள்‌ பாதங்களைப்‌ பார்த்துவிட்டு மீண்டும்‌ அழப்‌ போனாள்‌. கங்கா தேவி 


அவள்‌ கண்களைத்‌ துடைத்து விட்டபடியே பேசினாள்‌. 


“நீ அழுகுறதுக்காக பிறக்கலடி, மகளே. நீ வாழ வைக்க வந்தவள்‌. ஒரு அப்பாவி 
சர்தார்ஜிய நீ காப்பாத்துன விதத்தைக்‌ கேள்விப்பட்டேன்‌ மகளே. இதுக்காக நான்‌ 
ரொம்ப ரொம்ப பெருமைப்படறேன்‌... மகளே. அந்த சர்தார்ஜி எங்க இருக்கார்‌? சரி சரி 
இருக்கட்டும்‌, வெளில வரவேண்டாம்னு சொல்லுங்க. பேய்‌ கொண்ட ஜனங்கள்‌. வேலி 
பயிரை மேயுது. பயிறு நஞ்சை துப்புது... கவலைப்படாத என்‌ மகளே! நீ முழுசா 
பக்குவப்படுறது வரைக்கும்‌, இந்த அம்மாவுக்குக்‌ கல்லைத்‌ தூக்கிப்‌ போட்டாலும்‌ சாவு 
வராது. ஏண்டி உங்களத்தான்‌, என்னையும்‌ என்‌ பொண்ணையும்‌, கொஞ்சநேரம்‌ 


தனியா இருக்க விடுறீங்களா...” 


கூட்டம்‌, மெல்ல மெல்ல கரைந்தது. 'வெந்நீர்‌ வெச்சு ஒத்தடம்‌ போடட்டுமா...' என்று 
கேட்ட லட்சுமியையும்‌, கங்காதேவி கண்களால்‌ போகச்‌ சொல்லிவிட்டாள்‌. பிறகு 
மேகலையின்‌ தோளைப்‌ பற்றியபடியே கட்டிலில்‌ உட்கார்ந்தாள்‌. மேகலை கீழே 


இருந்தபடியே அவளை அண்ணாந்து பார்த்தாள்‌. ஒருவரின்‌ அருகாமை, 


93 


இன்னொருவருக்கு சுகம்‌ கொடுத்திருக்க வேண்டும்‌. பேச்சற்ற பெரும்‌ சுகத்தில்‌, 
ஒருவரையொருவர்‌ ஈர்த்தபடியே இருந்தார்கள்‌. பிறகு கங்காதேவி வழியெங்கும்‌ தான்‌ 
கண்ட கோரக்‌ காட்சிகளை, மனிதர்‌ உயிரை மனிதர்‌ பறித்த கொடுரக்‌ காட்சிகளை 


விவரித்தாள்‌. 


“எதிரும்‌ புதிருமா வருகிற ரெண்டு நாய்கள்ல ஒரு நாய்‌ கடிக்கப்‌ போகுதுன்னு 
வச்சுக்கோ, அப்போ... எதிர்ல வருகிற நாய்‌ பதிலுக்குக்‌ குலைக்காம வாலை 
பின்னங்கால்களுக்குள்ள சொருகிக்கிட்டா, கடிக்கப்‌ போற ரெளடி நாய்‌ அதைக்‌ 


கடிக்காது. ஆனால்‌ மனுஷன்‌ அப்படியா...? கும்பிடக்‌ கும்பிட வெட்டுறானம்மா... 


எந்தக்‌ காலுல சரணாகதியா விழுறானோ அந்தக்‌ காலாலயே விழுந்தவன்‌ தலைய 
மிதிக்கானம்மா... மனுஷனை மிருகம்னு சொல்றது தப்பும்மா.. மிருகங்கள்‌ ரொம்ப 


நல்லதும்மா...” 


மேகலை, அந்தப்‌ பகுதியில்‌ தான்‌ கண்ட காட்சிகளை விவரித்தாள்‌. இருவரும்‌ 
கண்ணிரும்‌ கம்பலையுமாக ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ துடைத்தபோது நான்கைந்து 
அலிகள்‌ அவர்களுக்கு முன்னால்‌ வந்து கும்பிடு போட்டார்கள்‌. 


“நாங்க போபாலுல இருந்து வாரோம்‌. முர்கே மாதாவுக்கு ஒரு கோவில்‌ கட்டுற 


விஷயமா...” 


“ஆமா. உங்க லெட்டர்‌ கிடைச்சது... கோவில்‌ கட்ட எவ்வளவு செலவாகும்‌...” 


மேகலை அவசர அவசரமாய்க்‌ குறுக்கிட்டாள்‌. 


“எம்மா... முர்கே மாதாவுக்கு கோவில்‌ கட்டட்டும்‌. வேண்டான்னு சொல்லல. ஆனால்‌ 


அந்தக்‌ கோவிலோட கோவிலா, நம்மள மாதிரி பிறப்பெடுத்து சூடுபட்டவங்களுக்கும்‌, 
தெருவுல தூக்கியெறியப்பட்டவங்களுக்கும்‌ ஒரு சத்திரமும்‌ சேர்த்து கட்டணும்னு 


சொல்லுங்கம்மா...” 


“என்‌ ராசாத்தி. இந்தத்திட்டம்‌ எனக்கு வரல பாரு. சரி அப்புறமா இவங்ககிட்ட பேசி 
மொத்தம்‌ எவ்வளவு ஆகுன்னு கணக்கு பாரு... பாதிச்‌ செலவ நாம குடுத்துடலாம்‌...” 


94 


“சரிம்மா. பாதில பாதிய இப்ப குடுப்போம்‌. அப்புறம்‌ வேலை எப்படி நடக்குதுன்னு 


தெரிஞ்சு மீதியை அப்புறம்‌ கொடுக்கலாம்‌... தப்பா பேசிட்டேனாம்மா...” 


“இல்லடி என்‌ செல்லப்‌ பொண்ணு... தெக்கத்திப்‌ பொண்ணுங்களே 
டி ணு த்க்க்த்‌ ணு 
புத்திசாலிங்கதான்‌...” 


போபால்‌, அலிகள்‌ போய்விட்டார்கள்‌. மத்தியானம்‌ கணக்கோடு வருவதாக 


சொல்லிவிட்டு, அந்த இடத்தை விட்டு அகன்றனர்‌. இதற்குள்‌ மேகலை, அம்மாவின்‌ 


காயங்களை தனது கைக்குட்டையால்‌ துடைத்துவிட்டாள்‌. பிறகு “உங்களமாதிரி 


பெரிய மனசு உள்ளவங்களையும்‌ கடவுள்‌ இப்படி படச்சிட்டாரே” என்று தாபத்தோடு 


சொன்னாள்‌. கங்காதேவி அவள்‌ கைகளை எடுத்துத்‌ தன தோளில்‌ போட்டுக்கொண்டே 


உபன்யாசம்‌ செய்வது போல ஒப்பித்தாள்‌. 


“மேகல்‌... உடம்புல ஊனம்‌ உள்ளவர்களுக்கு இயற்கை நஷ்ட ஈடா ஒரு அசாத்திய 


சக்திய கொடுக்குது. ஹெலன்‌ ஹெல்லரே இதுக்கு ஒரு உதாரணம்‌. பைபிளில்‌ கூட ஒரு 
வாசகம்‌ உண்டு... தேவகுமாரன்‌ உலக பாவங்களைச்‌ சுமந்தது மாதிரி, அவர்‌ வழியில்‌ 
மானுடத்தின்‌ பாவங்களைச்‌ சுமக்கக்‌ கடவுள்‌ திடமான, நம்பிக்கைக்குரிய 
மனிதர்களைத்‌ தேர்ந்தெடுத்து, அவர்களுக்கு சிலுவையைச்‌ சுமக்கச்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கிறாராம்‌. இது பொய்யா இருந்தாலும்‌, இதுலயும்‌ ஒரு உண்மை இருக்கு. 
முடம்‌, செவிடு, குருடு போன்ற ஊனம்‌ கடவுள்‌ கொடுத்த சிலுவை என்றால்‌, முழுக்க 
முழுக்க அலித்தன்மை கொண்ட நாம்‌ சுமக்கிற சிலுவை ஏசுநாதர்‌ சுமந்ததை விடப்‌ 
பெரிய சிலுவை. பிறக்கும்பேதே மரித்து அந்த மரிப்பிலிருந்து எழுந்தவர்கள்‌ நாம்‌. 


அதனால நம்மள பற்றி நாமே இரக்கப்பட வேண்டாம்‌!” 


“உங்களால எப்படியம்மா இப்படிப்‌ பேச முடியுது...?” 


“யாரையும்‌ வியந்து பார்க்காதே! நான்‌ இப்படிப்‌ பேசுறது நீ நினைக்கிறது மாதிரி 


பெரிசல்ல. நம்‌ முன்னோர்கள்‌, நமக்காக எழுதி வைச்சிருக்கிற புத்தகங்களைப்‌ 


படித்தால்‌. அறிவு தானாய்‌ பெருகும்‌. பட்டறிவை அதில்‌ கலந்தால்‌, அதுவே போகப்‌ 


95 


போக ஞானம்‌ ஆகும்‌. எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும்‌. இன்னைக்கும்‌ 


நாளைக்குமான உதவி அல்ல. என்‌ வாழ்நாள்‌ வரைக்குமான உதவி...” 


அதுக்குத்தானம்மா நான்‌ இருக்கேன்‌.” 


“தினமும்‌ காலையில்‌ ஒரு மணி நேரம்‌... மாலையில்‌ ஒரு மணி நேரம்‌ நான்‌ சொல்ற 


புத்தகங்களை நீ படிச்சுக்‌ காட்டணும்‌ செய்வியா...?” 


“எங்க ஊருல ஒரு பழமொழிம்மா. கரும்பு தின்ன கூலியான்னு...” 


“அப்படிச்‌ சொல்லு என்‌ ராசாத்தி. காலைல இந்த சமூகத்தை தராசில்‌ நிறுத்த 
கார்ல்மார்க்சோட சிந்தனைய எளிய முறையில்‌ விளக்கும்‌ கட்டுரைகளைப்‌ படிச்சுக்‌ 
காட்டணும்‌, மாலையில்‌ பகவத்கீதை, இல்லன்னா பைபிள்‌. இப்படி என்னோட ஆயுள்‌ 


பரியந்தம்‌ வரைக்கும்‌ நீ படிச்சுக்‌ காட்டணும்‌.” 


“இப்பவே ஆரம்பிக்கலாமா அம்மா...” 


“வேண்டாம்மா. முதல்ல அந்த சர்தார்ஜிய போய்‌ பார்ப்போம்‌. ஆயிரம்‌ புத்தகப்‌ 
படிப்பைவிட ஒரு மனிதாபிமானம்‌ உயர்ந்தது. இதை நான்‌ புத்தகத்திலதான்‌ படிச்சேன்‌. 
ஆனால்‌ நீயோ அதைச்‌ செயலில்‌ காட்டிட்டே. இந்த வீட்டுக்கு இனிமேல்‌ நீ இளவரசி 
அல்ல, அசல்‌ மகாராணி! இனிமேல்‌ நான்‌ நிம்மதியா சாவேன்‌.” 


“கடைசியில சொன்ன வார்த்த இனிமேல்‌, உங்க வாயில இருந்து வரக்கூடாதும்மா...” 


“யார்‌ சொன்னது? ஒரு தாய்‌ பால்‌ குடிக்கும்‌ குழந்தையை ஒரு மார்பகத்திலிருந்து 
இன்னொரு மார்பகத்திற்கு மாற்றும்போது உள்ள இடைவெளிதான்‌ மரணமுன்னு 
டாகூர்‌ சொன்னார்‌. மரண பயத்தை விடுகிறவர்களிடம்தான்‌, வாழ்க்கை சிநேகிதமாய்‌ 


சிரிக்கும்‌.” 


மேகலை, கங்காதேவியை ஆகாயமும்‌ பூமியுமாய்‌ ஆனவள்‌ போல்‌ பார்த்தாள்‌. 


ஆணென்றோ, பெண்ணென்றோ, அலியென்றோ கூறமுடியாத ஒரு அருள்வடிவாய்‌ 
கண்டாள்‌. 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 38 


காலம்‌ ஒன்பது ஆண்டுகளாக ஓடிப்போய்‌ சுயம்புவை முழுக்க முழுக்க 


மேகலையாக்கிவிட்டது. 


அந்த ஆலமரம்‌ அப்படியேதான்‌ இருந்தது. ஆனால்‌, முர்கேவாலி மாதாவுக்கு அந்த 
மரத்தடி ஒண்டிக்‌ குடித்தனம்‌ தேவையில்லாமல்‌ போய்விட்டது. தன்னந்‌ தனியாய்‌ 
தனிக்குடித்தனம்‌ நடத்துகிறாள்‌. அவர்களைப்‌ போலவே, அந்த மரத்திற்கு அருகேயே, 
கூம்புமாதிரியான பெரிய கோவில்‌. கால்‌ வைக்கக்‌ கூசும்படியான பளிங்குக்‌ கற்கள்‌. 


ஒரு சுற்று பெரிய தளம்‌. அப்போது புகைப்படமாக இருந்த முர்கேவாலி மாதா, 


இப்போது, சலவைக்கல்‌ சிலையாக மாறிவிட்டாள்‌. அந்தச்‌ சிலைக்கு முன்னால்‌, 


கிருஷ்ணன்‌ படம்‌. பின்பக்கச்‌ சுவரில்‌ கங்காதேவியின்‌ சடாமுடிப்படம்‌. 


மேகலை, தேவிக்குக்‌ கற்பூரம்‌ ஏற்றி, கண்மூடித்‌ தியானித்துவிட்டு, பழைய 
ஆலமரத்தடிக்கே வந்தாள்‌. இப்போது அந்தக்‌ கோவில்‌, அலிகளுக்கு மட்டுமல்லாது, 
அனைவருக்கும்‌ பொதுக்‌ கோவிலாகி விட்டது. இவள்தான்‌, கோவிலை 
நிர்வகிக்கிறாள்‌; என்றாலும்‌ ஆட்கள்‌ அதிகமாகும்போது, ஆலமரத்தடிக்கு 
வந்துவிடுவாள்‌. அதோடு, கோயிலுக்குள்ளே அலிகளின்‌ நல்லது கெட்டதுகளை 


96 


வைத்துக்‌ கொள்ள விரும்பவில்லை. காலையிலும்‌, மாலையிலும்‌ இந்த ஆலமரத்தடியே 


ஒரு தியானத்‌ திண்ணையாகவும்‌ தீர்வுத்‌ திடலாகவும்‌ மாறிவிட்டது. நீலிமாவுக்கு 
முன்பல்‌ ஒன்று தானாய்‌ விழுந்து விட்டதால்‌, இப்போது பாடுவதை விட்டுவிட்டு, 


டோலக்கை மட்டும்தான்‌ அடிக்கிறாள்‌. அவள்‌ உடம்பில்‌ ஒரு தொய்வு. லட்சுமி 


முகத்தில்‌ தேமல்கள்‌ மாதிரியான வயதுத்‌ தடங்கள்‌. குஞ்சம்மாவுக்கு அதில்‌ சந்தோஷம்‌. 
அவளுக்கு இன்னும்‌ சுருக்கங்கள்‌ வரவில்லை. ஆனாலும்‌, உடம்பு முழுவதும்‌ கொஞ்சம்‌ 


சுருங்கிப்போய்தான்‌ இருந்தது. மேகலைக்குத்தான்‌ பிராய வயதின்‌ மறுபுற எல்லை. 


அந்தத்‌ தோழிக்‌ காய்கள்‌ லோசாய்ப்‌ பழுக்கப்போன போது, அந்த மேகலைப்‌ பிஞ்சு 
இப்போது நல்ல காயாகி விட்டது. கடிக்கும்போதே இனிப்பது மாதிரியான ஒருவித 


97 


துவர்ப்புக்‌ கலந்த இனிப்பைத்‌ தருமே கொய்யாக்காய்‌ அது மாதிரி முகம்‌. சிறிது லேசாய்‌ 
கரடு முரடு, பழைய குழைவு இப்போது கம்பீரமாய்த்‌ தெரிந்தது. பழைய சொங்கிப்‌ 


பார்வை, இப்போது சொக்கும்‌ பார்வையானது. 


மேகலைக்குப்‌ பின்பக்கம்‌, நீலிமாவும்‌, நலிமாவும்‌ நின்று கொண்டிருந்தார்கள்‌. 
மார்க்கரெட்‌ அவள்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்திருந்தாள்‌. லட்சுமியும்‌, குஞ்சம்மாவும்‌ அங்கே 
வந்து கொண்டிருந்தார்கள்‌. பேர்‌ என்னமோ தனித்தனி வீடுகள்‌... ஆனால்‌, இவர்கள்‌ 


பெரும்பாலும்‌ ' கிச்சன்‌ காபினெட்‌' மாதிரி, மேகலை வீட்டில்தான்‌ இருப்பார்கள்‌. 


மேகலை, தன்னைப்‌ பார்ப்பதற்காக அங்குமிங்குமாய்‌ கூடிக்கூடிப்‌ பேசியபடியே 
நின்றவர்களைப்‌ பார்த்தாள்‌. தாயும்‌ மகளுமாய்‌ தனித்திருந்தவர்கள்‌ கண்ணில்‌ 


பட்டார்கள்‌. 


“எக்கா! ஏன்‌ அங்கேயே நிற்கீங்க... வாங்கக்கா...” 


ஒரு காலத்தில்‌ இறுக்கிக்‌ கட்டிய கயிறுபோல்‌ தோன்றிய சுலோச்சனா, இப்போது 
தொப்பையாய்‌ சரிந்து நின்றாள்‌. அவள்‌ வயிறு பெருமளவில்‌ முன்னுக்கும்‌ முதுகு 
சிறுமளவில்‌ பின்னுக்குமாய்‌ தடம்‌ விலகி நின்றன. ஆனாலும்‌ அவள்‌ முகத்தில்‌ குறுஞ்‌ 
சிரிப்பு. வழக்கம்போல்‌ கண்களைத்‌ தாழ்த்தி தாழ்த்திப்‌ பார்க்கும்‌ மாதக்‌ கடைசிப்‌ 
பார்வையல்ல. மகளின்‌ தோளில்‌ கைபோட்டு மந்தகாசமாய்ச்‌ சிரிக்கும்‌ அழகுப்‌ 
பார்வை. மேகலை அந்தச்‌ சிறுவனையே உற்றுப்‌ பார்த்தாள்‌. அறிவு ஜீவிகள்‌ போடும்‌ 
குர்தா - ஜிப்பா ஜோரான நிறம்‌. 


“என்‌ மருமகன்‌ ரொம்பத்தான்‌ வளர்ந்துவிட்டான்‌.” 


“என்ன ஆண்டி? லாஸ்ட்‌ வீக்‌ பாத்தீங்க... அதுக்குள்ளயா வளர்ந்துடப்‌ போறேன்‌!” 


“பொண்ணு வளர்த்தியும்‌ பீர்க்கங்காய்‌ வளர்த்தியும்‌ ஒண்ணுடா. இப்போ ஆம்புள 


வளர்த்தியும்‌... அப்படியா ஆகிட்டு.” 


“மம்மி! வாட்‌ ஆண்டி சேய்ஸ்‌” 


98 


“இப்படித்தான்‌ ஏதாவது புரியாட்டா இங்கிலீஷ்‌ காரனா மாறிடுவான்‌ சுயம்பு.” 


“இவனைப்‌ பார்க்கும்போதெல்லாம்‌, நான்‌ ஒன்‌ வீட்டுக்கு ரெண்டாவது தடவையா 
வந்தததும்‌, இவனுக்கு கஸ்தூரி மாத்திரை வாங்கிக்‌ கொடுத்ததும்‌ நேத்து நடந்தது 
மாதிரியே இருக்குதுக்கா. ஆனால்‌, போன மாசம்‌ இவனுக்குக்‌ கொடுத்தது மாதிரி 
கஸ்தூரி மாத்திரைய ஒரு குழந்தைக்குக்‌ கொடுக்கச்‌ சொன்னேன்‌. வெட்டு கூடிச்சே 


தவிர குறையல. இப்போ கஸ்தூரி மாத்திரயிலயும்‌ கலப்படம்‌.” 


சுலோச்சனா ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. இளந்துறவி மாதிரி வெளிர்‌ மஞ்சள்‌ சேலை. பிடி 
தளராத உடம்பு. பார்வையிலேயே ரெண்டு வித பாவம்‌. ஒன்று பிறத்தியார்‌ பாவத்தைப்‌ 
போக்குவது போன்ற பார்வை... இன்னொன்று, தானே ஒரு பாவமானது போன்ற 


உட்பார்வை. எதையோ தேடிக்கொண்டிருப்பது போன்ற கண்கள்‌. வெறுமனே 


உடம்பைவிட்டு, உள்ளுக்குள்‌ யாரையோ பேசவிடுவது போன்ற தோரணை. முகத்தில்‌ 


லேசான முற்றல்‌. விவேகமோ... விரக்தியோ! 


“சுயம்பு. ஏன்‌ அப்படிப்‌ பார்க்கிறே? எனக்கு நீ எப்பவுமே சுயம்புதான்‌. உன்‌ 
மருமகனுக்கு ஆசீர்வாதம்‌ கொடு. இன்னிக்கு அவன்‌ பிறந்த நாள்‌. இப்போ கூட்டமா 
இருக்கும்‌. அப்புறமா போகலாம்னா கேட்டாத்தானே... நம்ம காலம்‌ மாதிரியா! 


நமக்கெல்லாம்‌ பெத்தவங்க சொல்லுதான்‌ வேத வாக்கு.” 


“இல்லக்கா. அப்பவும்‌ நான்‌ அடங்காப்‌ பிடாரிதான்‌. கேட்கலை. கேட்க முடியலை. 


போகட்டும்‌, வாடா என்‌ மருமகனே!” 


மேகலை காலைத்‌ தொட்ட சிறுவனுக்கு, நெற்றியில்‌ குங்குமமிட்டாள்‌. கூடவே ஒரு 
எண்ணம்‌. என்‌ அண்ணன்‌ மகளும்‌ இவனைவிட பெரிசா வளர்ந்திருப்பாள்‌. மேகலை, 
நீலிமா காதில்‌ கிசுகிசுத்தாள்‌. அதைச்‌ சிரமப்பட்டுக்‌ குனிந்து கேட்ட நீலிமா, அந்தச்‌ 


சிறுவனைக்‌ கூட்டிக்கொண்டு உள்ளே போனாள்‌. 


ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தார்கள்‌. அலிகள்‌ அல்லாத மனிதர்களும்‌ 
வந்தார்கள்‌. ஒரு கட்டத்தில்‌, தாயும்‌ மகளுமான இரு அலிகள்‌. பெரியவளுக்கு அழுகை, 


99 


சின்னவளுக்கு முறைப்பு. சுவிகாரம்‌ எடுத்தவள்‌ புலம்பினாள்‌. 


“நம்ம முறைப்படி தாயான நான்‌ இவள அடிக்கலாம்‌. இவள்‌ என்னை எப்படித்‌ திருப்பி 


அடிக்கலாம்‌?” 


அங்கே 'நின்றது' அதட்டலோடு கேட்டது. 


“பெத்துப்போட்ட அம்மாவே என்னை அடிக்கலை, இவள்‌ எப்படி அடிக்கலாம்‌!” 


மேகலை கண்ணை மூடி, சுயம்புவாக மாறினான்‌. 


அம்மாவை அவன்‌ திட்டியிருக்கிறான்‌. ஆனால்‌ ஒரு நாள்கூட, இவனை அவள்‌ 
கடிந்ததில்லை. அடிக்கப்போன கையையே செல்லமாகப்‌ பிடித்து சொடக்கு 
விட்டிருக்கிறாள்‌. “அம்மா. நீ இப்ப எப்படி இருக்கியோ! இருக்கியா... செத்தியோ...' 
சுயம்புவுக்கு அம்மாவின்‌ நினைப்புக்கு ஊடகமாக அக்காளின்‌ நினைப்பு நெஞ்சை 
அரித்தது.“ அண்ணன்‌ எனக்கு சூடு மட்டுமா போட்டான்‌, கழுத்தைக்‌ கட்டி அழுதவனும்‌ 
அவன்தானே. பல்கலைக்‌ கழக பதிவாளர்‌ முன்னால்‌, அப்பா எப்படிக்‌ கெஞ்சினார்‌. ஒரு 
லட்டர்‌ போடலாமா? ரூபாயே திரும்பி வந்துதே... நானும்‌ பிள்ளையாருக்கு பிறந்துட்டு 


சுயமரியாதை இல்லாம இருக்க முடியுமா? மனசே மரத்துப்போச்சு!' 


சுயம்பு, அந்த ஆலமரத்தடியில்‌ முர்கேமாதாவிற்கு இணையாக இருந்த கங்காதேவி 
படத்தையே பார்த்தான்‌. எனக்காக எழுந்து எனக்காகவே வாழ்ந்தவள்‌. அந்தக்‌ 
காலத்தில்‌ நல்லாம்பட்டியில்‌ வில்லுப்பாட்டாளி, சிங்கி போடும்‌ தன்‌ மகனைப்‌ 


'பாட்டாளி' யாக்கிவிட்டு அவனுக்குப்‌ பின்பாட்டுப்‌ பாடுவாரே. அப்படி என்னை 


முன்னிருத்தி தன்னைப்‌ பின்னிருத்தியவள்‌. இவள்‌ சொல்லிக்‌ கொடுத்த வரலாறும்‌, 


அள்ளிக்‌ கொடுத்த உபதேசங்களும்‌, படிக்கக்‌ கொடுத்த புத்தகங்களும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கவே நேரம்‌ தேவைப்படும்‌ அளவிற்கு நீளும்‌. அம்மா பெற்றுப்‌ போட்டாள்‌. 


பச்சையம்மா எடுத்துப்‌ போட்டாள்‌. ஆனால்‌ இந்த கங்காதேவி அம்மாவோ, என்னை 


எனக்கு அடையாளம்‌ காட்டி, நானே அவளென்று ஆக்கிக்‌ காட்டியவள்‌. அறுபது வயது 


100 


பெரிய வயதல்ல. இருந்தாலும்‌ உயிர்‌ படுத்த படுக்கையில்‌ தூங்கும்‌ போதே 


போய்விட்டது. ஆனால்‌, அந்த அதிர்ச்சி, இன்னும்‌ போனபாடில்லை. 


சுயம்பு, மீண்டும்‌ மேகலையாகி கங்காதேவி படத்தைக்‌ கையெடுத்துக்‌ கும்பிட்டாள்‌. 
கடந்த ஓராண்டு காலத்தில்‌ இவன்‌ இப்படி அடிக்கடி கும்பிடுவதால்‌ அவள்‌ 
தோழிகளுக்கு அது ஆச்சரியத்தைக்‌ கொடுக்கவில்லை. ஆனாலும்‌ அங்கே நின்ற தாய்‌ 
அலிக்கு நேரமாவது போலிருந்தது. எங்கேயோ புறப்படப்போன மகளை இழுத்துப்‌ 
போட்டுக்‌ கொண்டே இருமினாள்‌. மேகலைக்கு உணர்வு வந்தது. அதட்டினாள்‌. 


“ஏண்டி அம்மா அடித்தா நீயும்‌ திருப்பி அடிக்கணுமா...” 


“அம்மா கூட பாட்டுப்பாட வாறேனேன்‌. பஞ்சாபி பயலுவ விசிலடிக்கான்‌. 


வீட்டுக்குள்ளய இரு என்கிறான்‌. வீட்டுக்குள்ள இருக்கவா நாம பிறந்திருக்கோம்‌...” 


“பேசாமல்‌ ரெண்டு பேரும்‌ ஒரு சடங்கு வச்சு சுவிகாரத்தை ரத்து செய்யுறீங்களா!” 


கிழவி, மேகலை கண்டிப்பதைப்‌ பார்த்துவிட்டு, 'சரி' என்றாள்‌. உடனே சின்னவள்‌ 
அழுதாள்‌. 'மாட்டேன்‌, மாட்டேன்‌' என்று தலையை ஆட்டினாள்‌. அம்மாவை 
அங்கேயே அடிக்கப்‌ போனாள்‌. பிறகு குரு அலியான மேகலையைப்‌ பார்த்து, 


நாக்கைக்‌ கடித்தாள்‌. மேகலை தீர்ப்பளித்தாள்‌. 


“அம்மா அடிக்கலாம்‌, மகள்‌ அடிக்கப்படாது என்கிற அலிகள்‌ சம்பிரதாயத்தை 
பிடிச்சுக்கிட்டு இருக்கக்‌ கூடாது. எல்லாம்‌ ஒரு சொல்லுல அடங்கணும்‌. கோழி மிதிச்சு 
குஞ்சு சாகாதுன்னா, குஞ்சு மிதிச்சு கோழி சாகுமா பெரியம்மா... ஏண்டி, இனிமேல்‌ 
அம்மாவ அடிக்கிற வேலைய வச்சுக்கிட்டால்‌, அப்புறம்‌ நடக்கற சங்கதி வேற...” 


அவர்கள்‌ போனதும்‌ லுங்கியும்‌ முண்டாசுப்‌ பனியனுமாய்‌ ஒருவன்‌. பக்கத்தில்‌ ஒரு 
புடவை அலி. 


“இவளுக்கு அடுத்த வாரம்‌ சித்ரா பெளர்ணமியில்‌ நிர்வாணம்‌ வச்சிருக்கேன்‌. முர்கே 
மாதாவோட ஆசீர்வாதமும்‌ உங்களோட சிறு தொகையும்‌...” 


101 


“கருப்புக்‌ கயிற கட்டி வெட்டிப்‌ போடுற காட்டு மிராண்டித்தனம்‌ இனிமேல்‌ வேண்டாம்‌. 
நமக்குன்னு ஒரு டாக்டர்‌ தேவ்நகர்ல இருக்கார்‌. இதுக்குன்னே நர்ஸிங்‌ ஹோம்‌ 
வச்சிருக்கார்‌. அவரே ஆபரேஷன்‌ செய்வார்‌. லட்சுமிக்கா, இவளுக்குக்‌ கொஞ்சம்‌ 


பணம்‌ கொடு...” 


“ஆபரேஷன்‌ சமயத்துல கொடுக்கலாம்‌. இப்ப கொடுத்தால்‌, விஸ்கி விஸ்கியா 
வயித்துக்குள்ள போயிடும்‌. ஏண்டி முறைக்கே... பணத்தை, டாக்டர்கிட்டத்தான்‌ 


கட்டுவேன்‌. கொஞ்சம்‌ சாப்பிட்டுட்டு உட்காரேண்டி..” 


மேகலை, எழுந்திருக்கப்‌ போனாள்‌. அதற்குள்‌ நாலு பேர்‌ காரில்‌ இறங்கினார்கள்‌. தலை 
தாழ்த்திக்‌ கும்பிட்டார்கள்‌. மேகலை அவர்களையும்‌ கூட்டிக்‌ கொண்டு வீட்டுக்குள்‌ 
போனாள்‌. டைனிங்‌ டேபிளில்‌ உட்கார்ந்தார்கள்‌. லட்சுமி சப்பாத்திகளை வைத்தாள்‌. 
மார்க்ரெட்‌ சப்ஜியை வைத்தாள்‌. குஞ்சம்மா, நீலிமாவும்‌ சமையலறைக்குள்‌ உருட்டிக்‌ 


கொண்டிருந்தார்கள்‌. 


மேகலை, சாப்பிட்டபடியும்‌, அவர்களை சாப்பிட வைத்தபடியும்‌ பேசினாள்‌. 


“ஒங்க வழக்கப்படி ஒங்க பிரிவு அலிகள்‌ யாராவது செத்தபிறகு அவள தலைகீழா 
போட்டு வைச்சு, பிணத்தை செருப்பு வைச்சு அடிச்சுக்கிட்டே சுடுகாட்டுக்குப்‌ போறது 
இந்தக்‌ காலத்துக்குப்‌ பொருந்துமான்னு யோசிச்சுப்‌ பாருங்க. நோக்கம்‌ புரியுது. 
இனிமேல்‌ அடுத்த பிறவியிலாவது செத்துப்போனது அலியாப்‌ பிறந்து சீரழியக்‌ கூடாது 
என்கிற உங்க ஆவேசத்தைக்‌ காட்டுது... ஆனால்‌, நாமும்‌ மனித சீவராசிகள்தான்‌... 
நம்மாலயும்‌ சொந்தக்‌ கால்ல நிக்க முடியும்‌.” 


“எப்படி பழைய சம்பிரதாயத்தை...” 


“ஏசு கிறிஸ்துவ சிலுவையில்‌ அறைஞ்ச கோலத்த காட்டுறதையே, இப்போ அப்படி 


காட்டப்படாதுன்னு கிறிஸ்தவர்கள்‌ மத்தியிலேயே ஒரு கருத்து நிலவுது. எதையும்‌, 
சோகத்துல முடிக்காமல்‌, ஏசுநாதர்‌ சிலுவையில்‌ இருந்து பீறிட்டு உயிர்த்தெழுந்ததாய்‌ 


102 


காட்டணும்னு மேல்‌ நாடுகளில்‌ இளம்‌ பாதிரிமார்கள்‌ வாதாடி வாறாங்க. எதுக்கும்‌ 
யோசிச்சுப்‌ பாருங்க... எங்கம்மா கங்காதேவி இருந்தாலும்‌ இதைத்தான்‌ 
சொல்லியிருப்பாங்க.” 


மேகலையிடம்‌, வாதிடப்போன அந்தக்‌ கிழட்டு அலிகள்‌, அவள்‌ கை கழுவுவது போல்‌ 
கண்களும்‌ தங்களைக்‌ கழுவிக்‌ கொள்வதைப்‌ பார்த்து விட்டார்கள்‌. யோசிக்க 
வேண்டிய விவகாரம்‌. செருப்படி பட வேண்டியது, அலிகளை நையாண்டி 


செய்கிறவர்கள்தான்‌. 


அந்த மூவரையும்‌ வழியனுப்ப மேகலை வாசலுக்கு வந்தபோது, ஒரு படகுக்‌ கார்‌ 
வந்தது. மேகலை புரிந்து கொண்டாள்‌. 


“பிதாஜி... பிதாஜி” 


அந்த சர்தார்ஜி காலில்‌ கைபோட்டவளைத்‌ தூக்கி நிறுத்தி, ஆரத்‌ தழுவினார்‌. 


“கானா காதியா பிதாஜி...” 


“நை பேட்டி. இப்பதான்‌ சாப்பிட்டேன்‌. என்‌ வீட்டுக்கு நீ வந்து ஆறு மாசம்‌ ஆகுது. 


வேலை தினமும்‌ இருக்கும்‌ மகளே. நாம்தான்‌ அதிலிருந்து ஒரு நாளைக்காவது 
விலகணும்‌...” 


“எங்க பிதாஜி முடியுது? வெட்ட வெளியாய்‌ இருக்கிற இந்த இடத்துல அலிகளுக்காக 
ஒரு தர்மஸ்தலா கட்டணும்‌ என்கிறது எங்க அம்மாவோட ஆக்ஞை. அதுக்கு பிளான்‌ 
போடறதிலயும்‌, போட்ட பிளானைத்‌ திருத்துறதுலயும்‌ இருக்கேன்‌. கட்டிடம்‌ ஒரு கலை 
என்கிறதை மறந்துட்டு, அந்தக்‌ கலைக்கே சிறைவைக்கிற மாதிரி ஒருத்தன்‌ பிளான்‌ 


கொண்டு வாறான்‌...” 


“இந்த சர்தார்ஜிகூட பழையபடியும்‌ ஒன்கிட்ட அடைக்கலமா வரலாம்‌. சர்தார்ஜி 


துரத்துகிற பஞ்சாபி இந்துக்களும்‌, இங்க வரலாம்‌. அதனால பெரிசா கட்டு. என்‌ 


103 


நன்கொடை எப்போ வேணும்‌?” 


“கடைக்கால்‌ போட்டபிறகு வாங்கிக்கிறேன்‌... செமத்தியா கேட்பேன்‌.” 


“ஒனக்கு இல்லாத பணமா? அப்புறம்‌ மகளே, கோபப்படாமல்‌ கேக்கணும்‌. ஒனக்கு 
பரிதாபத்ல ஒரு சின்ன பாக்டரியை எழுதி வைக்கேன்னு சொன்னேன்‌. தட்டிட்டே. 


ஆனால்‌, இதைத்‌ தட்ட விடமாட்டேன்‌. இந்திரபுரியில்‌ உன்பேர்ல ஒரு வீட்டை எழுதி 


வைச்சுட்டேன்‌. மாதம்‌ வெறும்‌ பத்தாயிரம்‌ ரூபாதான்‌ வாடகை வரும்‌. அதோட ரெண்டு 


லட்சத்தை உன்பேர்ல டிபாசிட்‌ போட்டுட்டேன்‌.” 


“இதுக்குத்தான்‌ என்‌ பாங்க்‌ அக்கவுண்ட்‌ நம்பரைக்‌ கேட்டிங்களா... எனக்கு எதுக்கு 


பிதாஜி...” 


“நீ எனக்கு செய்திருக்கிறதை, நான்‌ பழையபடியும்‌ சொல்லிக்காட்ட விரும்பல. 
ஆனால்‌, நான்‌ உனக்குன்னு ஏதாவது செய்யாட்டால்‌, என்‌ ஆத்மா சாந்தியடையாது. 


என்‌ ஆத்மா சாந்தியடையணும்னு நீ விரும்புனால்‌, இதை ஏத்துக்கணும்‌...” 

சர்தார்ஜி அவள்‌ மெளனத்தை சம்மதமாக எடுத்துக்‌ கொண்டு, புறப்பட்டார்‌. அவருக்குக்‌ 
கார்‌ கதவைத்‌ திறந்துவிட்டு, காரிலேற்றி, வழியனுப்பிவிட்டுத்‌ திரும்பிய மேகலை, 
'எங்கம்மா கங்காதேவி சொத்தே நாலு தலைமுறைக்குப்‌ போதும்‌. இதுக்குமேல 
எதுக்கு?' என்று சொன்னபடியே ஆலமரத்தடியில்‌ உட்கார்ந்தாள்‌. இந்தப்‌ பேச்சை 
மட்டும்‌ அவள்‌ தோழிகள்‌ காதில்‌ வாங்க மறுத்தனர்‌. 

இதற்குள்‌, இன்னொரு கூட்டம்‌ எந்தக்‌ கலப்பும்‌ இல்லாத அவர்களின்‌ கூட்டம்‌. 


“விவேக்புரியில்‌ ஒரு ஆபீஸர்மேல பஸ்‌ மோதி இறந்துட்டாரு...” 


“சரி, கூடமாடப்‌ போய்‌ அழுங்க, காசு கொடுத்தால்‌ வாங்கப்படாது...” 


104 


“நம்ம ஏரியாவுக்குள்ள மோசினி குரு அலி, சேலா அலிகளை அனுப்பி வைக்கான்‌. 
நேற்று கொஞ்சம்‌ கலகலப்பு...” 


“அதெல்லாம்‌ கூடாது. இன்னிக்கு மட்டும்‌ அந்த ஏரியாப்‌ பக்கம்‌ போகாதீங்க. 
மோசினிகிட்ட நான்‌ பேசுறேன்‌.” 


“இவள்‌ மூணு தடவை ஆள மாத்திட்டாள்‌. முதலாவது ஆள்‌ அழுகிறான்‌. ரெண்டாவது 
ஆள்‌ பொருமுறான்‌...” 


வாசலில்‌ நின்ற லட்சுமி புகார்‌ செய்தவளைக்‌ கண்டித்தாள்‌. 


“ஏண்டி, குதிரைக்‌ கொண்டை, தராதரம்‌ தெரியாமல்‌ இதைப்போய்‌ அவள்கிட்ட 


சொல்றயடி. இவள்‌ மூணாவது ஆம்பளையாவது மாற்றாமல்‌ இருக்கச்‌ சொல்லு...” 


மேகலை மீண்டும்‌ எழுந்தாள்‌. அதற்குள்‌ ஒரு கார்‌. எந்த நல்ல காரியத்திற்கும்‌ அவளிடம்‌ 
விபூதி குங்குமம்‌ வாங்கிக்கொண்டு போகும்‌ கார்‌. பத்தாண்டுகளுக்கு முன்பு ஒரு நூறு 
ரூபாய்‌ கொடுத்ததே, அந்தக்‌ காரின்‌ வாரிசுக்‌ கார்‌. 


லட்சுமி, வாசலில்‌ தன்னை ஒரு மாதிரிப்‌ பார்ப்பதை புரிந்து கொண்ட மேகலை, 
உதட்டைக்‌ கடித்தபடியே வீட்டுக்குள்‌ வந்தாள்‌. நீலிமா, நளிமா, மார்கரெட்‌, குஞ்சம்மா, 
பகுச்சார்தேவி எல்லோரும்‌ லட்சுமியைப்‌ பார்த்து கண்ணைச்‌ சிமிட்டினாள்கள்‌. 


மேகலை கேட்டாள்‌. 


“என்னக்கா வேணும்‌.” 


“சித்ராபெளர்ணமி நெருங்குது. கூவாகம்‌ போகணும்‌. நம்ம புருஷன நாம 
பாத்தாகனுமே...” 


“நான்‌, என்ன போகவேண்டாம்னா சொல்லப்‌ போறேன்‌!” 


105 


“நீ வரணும்‌. இவளுக எல்லாம்‌ இந்த வருஷம்‌ நீ இல்லாமல்‌ கூவாகம்‌ 
போகக்கூடாதுன்னு சொல்றாளுக... ஏண்டி, என்ன பேசவிட்டுட்டு நீங்க சும்மா 


நின்னா எப்படி..?” 


“விழுப்புரம்‌ பக்கத்துல இருக்கிற கூவாகம்தானே. நான்‌ வரமாட்டேன்‌. தமிழ்‌ பேப்பர்ல 
- பத்திரிகைகள்ல வந்த செய்திகளைப்‌ படித்தால்‌, வாந்தி வருது. அலிகளை அசல்‌ 
தாசிகளா எழுதுறாங்க. நாம்‌ பிறப்பெடுத்ததே அதுக்குத்தான்‌ என்கிறது மாதிரி, பக்கம்‌ 
பக்கமா எழுதறாங்க. ஆம்பளைங்களைத்‌ தவிர, நமக்கு வேற சிந்தனையே இல்லை 
என்கிற மாதிரி எழுத்து. இதனாலேயே விழுப்புரம்‌ பக்கத்துல இருந்து விடலப்‌ பயலுக, 
கூவாகத்துக்கு பஸ்‌ பஸ்ஸா போறாங்களாம்‌. அது கூவாகம்‌ இல்ல, கூவம்‌. இந்தச்‌ 
சித்ரா பெளர்ணமிக்கு நான்‌ வழக்கம்போல குஜராத்ல இருக்கிற முர்கே மாதா 
கோயிலுக்குப்‌ போறேன்‌. என்கட நீங்க வேணுமுன்னா வாங்க. ஆனால்‌ நீங்க கூவாகம்‌ 


போகக்கூடாதுன்னு நான்‌ சொல்லல.” 


லட்சுமி, வாயைத்‌ திறந்து வைத்து யோசித்தாள்‌. அப்படி அவள்‌ வாயைத்‌ திறந்தால்‌, 
சிந்தனை பிறக்காது என்று எண்ணியது போல்‌, குஞ்சம்மா அவளின்‌ இரண்டு மோவாப்‌ 
பிரிவுகளையும்‌ ஒன்று படுத்தினாள்‌. அவள்‌ நினைத்ததுபோலவே லட்சுமிக்கு ஒரு 
சிந்தனை பிறந்தது. 


“கூவாகத்துல மட்டும்தான்‌ கூத்தாண்டவருக்கு கோயில்‌ இருக்கதா... நினைக்காதடி... 
பாண்டிச்சேரியில்‌, பிள்ளையார்குப்பத்துல அரவான்‌ இருக்கார்‌, கடலூருக்கு இரண்டு 
கிலோமீட்டர்‌ தூரத்துல கடற்கரையோரமாய்‌ மஞ்சக்குப்பம்‌ என்கிற இடத்துல நம்ம 
புருஷன்‌ இருக்கார்‌. இந்த இடம்‌ அருமையான இடம்‌. கூவாகம்‌ மாதிரி அசிங்கம்‌ 
கிடையாது. பிள்ளையார்குப்பம்‌ மாதிரி வெடிவிபத்துக்‌ கிடையாது. நம்மளுல இருக்குற 
மேனாமினுக்கிங்க வராத இடம்‌. நான்‌ ஒரு தடவை போயிருக்கேன்‌. இந்தத்‌ தடவை நீ 
மாட்டேன்னாலும்‌, நான்‌, அனுமார்‌ ராமலட்சுமணரைத்‌ தூக்கிட்டுப்‌ போனதுமாதிரி 


ஒன்னை தூக்கிட்டுப்‌ போயிடுவேன்‌...” 


மேகலை, மீண்டும்‌ சுயம்புவானான்‌. 


கடலூர்‌ படித்த ஊருக்குப்‌ பக்கத்திலுள்ள நகர்‌. ஒரு வேளை டேவிட்‌ அங்கே டாக்டரா 


106 


இருக்கலாம்‌. அந்த ஆம்பளப்‌ பசங்ககூட கண்ணுல படலாம்‌. வீட்டுக்குப்‌ 
போகக்கூடாதுதான்‌. ஆனாலும்‌, தெரிஞ்சவங்க கிடைச்சா குடும்ப நிலமையை 
தெரிஞ்சுக்கலாம்‌. போகலாமா, வேண்டாமா? இருக்கிற நிம்மதியை எதுக்காகக்‌ 
கெடுக்கணும்‌...' 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 39 


கூத்தாண்டவர்‌ கோயிலுக்கு, முன்னாலும்‌ பின்னாலும்‌, சராசரி மனிதர்களுக்குக்‌ 


கூத்தாகிப்‌ போனவர்களின்‌ கூட்டமயம்‌. 


சந்தனக்‌ காப்பிட்ட கூத்தாண்டவர்‌ சிலை, சிறிது தொலைவில்‌ அலை அலையாய்‌ 
ஆர்ப்பரிக்கும்‌ கடலைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பது போன்ற பிரமை. அந்தக்‌ 
கடலிரைச்சல்‌ காதில்‌ பட்டு, கவனம்‌ கலைந்து, கூத்தாண்டவர்‌ திடுக்கிட்டுப்‌ பார்ப்பது 
போன்ற கண்கள்‌. பீடத்திற்குக்‌ கீழே கிருஷ்ணன்‌, அலியாய்‌ உருவெடுத்து 
அரவானிடம்‌ கழுத்தை நீட்டும்‌ படம்‌. இதற்கு அருகே பசியடங்காக்‌ காளியின்‌ கோர 
சொரூபப்‌ படம்‌. அந்தச்‌ சின்னக்‌ கருவறைக்குள்‌, ஒரே புகை மயம்‌, தேங்காய்த்‌ 


தண்ணிர்‌ குட்டைபோல்‌ பெருகியிருந்தது. 


அந்தக்‌ கோவிலுக்குப்‌ பின்பக்கம்‌ ஒரே மாதிரியான குடிசை வீடுகள்‌. அவற்றின்‌ 
திண்ணைகள்‌ கூட மேடு பள்ளமில்லாமல்‌ இடையிடையே வாய்களைக்‌ காட்டிக்‌ 
கொண்டிருப்பது போன்று தோன்றின. ஒவ்வொரு திண்ணையிலும்‌, நான்கைந்து 
அலிகள்‌. ஊர்‌ ஊராய்‌, மொழி மொழியாய்‌, கூடியிருந்தார்கள்‌. நாதியற்றது போல்‌, 
சாதியற்ற சனங்கள்‌. ஒருத்தி புருவத்திற்கு மை தீட்டிக்‌ கொண்டிருந்தாள்‌. 
இன்னொருத்தி, மேக்கப்‌ செட்டிலுள்ள கண்ணாடியைச்‌ சார்த்தி வைத்துவிட்டு, அழகு 
பார்த்தாள்‌. இன்னொருத்தி வேடிக்கை பார்த்த விடலைப்‌ பயல்களை துரத்திவிட்டு, 


பாவாடைமேல்‌ படர்ந்த வாயில்‌ புடவையைக்‌ கழட்டிவிட்டு, பட்டுப்‌ புடவையைக்‌ 


கட்டிக்கப்‌ போனாள்‌. கொண்டைக்‌ குருவிகளைப்‌ போன்ற சத்தம்‌. பூணிக்குருவி 
மாதிரியான சிணுங்கல்கள்‌. சிலருக்குப்‌ பற்கள்‌ மட்டுமே வெள்ளை. சிலருக்கு முழி 
மட்டுமே கருப்பு. தூக்கணாங்குருவிக்‌ கூடுகள்‌ மாதிரி கொண்டைகள்‌. அவற்றில்‌ 
அரளிப்‌ பூக்களிலிருந்து அத்தனை பூக்களும்‌ சவகாசம்‌ செய்தன. 


107 


அந்தக்‌ கோவிலுக்கு முன்னால்‌, கற்பூரங்கள்‌ திட்டுத்‌ திட்டாய்‌ ஏற்றப்பட்டு, காட்டுத்‌ 
தீயாய்ப்‌ பற்றி எரிந்தன. பல அலிகள்‌ கருப்பட்டியை விட, பெரிய பெரிய கற்பூரக்‌ 
கட்டிகளைப்‌ போட்டார்கள்‌. பேச்சைக்‌ குறைக்காத உருமி மேளம்‌. அலிகள்‌ 
அல்லாதோர்‌, அந்தக்‌ குப்பத்து மக்கள்‌, தேங்காய்‌ பழத்தட்டுக்களோடு கூடி 
நின்றார்கள்‌. அக்கம்‌ பக்கத்து அற்புதப்‌ பிறவிகளைக்‌ கூவாகத்தில்‌ பார்ப்பது போல்‌ 
பார்க்காமல்‌, தங்களில்‌ ஒருவர்‌ போல்‌ பார்த்தார்கள்‌. சிலருக்கு உறவுமற்ற பகையுமற்ற 


சூன்யப்‌ பார்வை. 


கூத்தாண்டவர்‌ கோவிலுக்குக்‌ கிழக்குப்‌ பக்கம்‌, பெரிய பெரிய கற்கள்‌ கோணல்‌ 
மாணலாகக்‌ கிடந்தன. அவற்றிற்கு இடையே சதுரம்‌ சதுரமான மணல்‌ திட்டு. அங்கே 
அக்கம்பக்கத்து அலிகளின்‌ ஜமா. இருவருக்கும்‌ இடையே ஏதோ ஒரு சண்டை. அந்த 
இருவருக்காக, கட்சி பிரிந்து கையை நீட்டி நீட்டி, தட்டித்‌ தட்டி ஆளுக்கு ஆள்‌ பேச்சு. 


ஜமாத்‌ தலைவி சுந்தரம்மா, அவர்கள்‌ கத்தி அடங்கட்டும்‌ என்பது போல்‌ 
விட்டுப்பிடித்தாள்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ ஒரு வெள்ளைக்கார்‌. கடலில்‌ போகும்‌ படகு 
போல்‌ வந்து நின்றது. அதன்‌ முன்பக்க, பின்பக்க கதவுகளிலிருந்து, ஆறுபேர்‌ 
சிநேகிதமாய்ச்‌ சிரித்தபடியே வெளியே வந்தார்கள்‌. மேகலை, வெளிர்‌ மஞ்சள்‌ பட்டுச்‌ 
சேலையால்‌ தலையை மறைத்த முக்காட்டை எடுத்தாள்‌. நீலிமா, ஒரு அசத்தலான 
பார்வையோடு நின்றாள்‌. லட்சுமியும்‌, குஞ்சம்மாவும்‌, மேகலை பக்கமே நின்று 
கொண்ட போது, இது வரை கடலையே பார்த்திராத மார்கரெட்டும்‌, பகுச்சார்‌ தேவியும்‌ 
சிறிது ஓடிப்போய்‌ ஆர்ப்பரிக்கும்‌ கடலையே அங்குமிங்குமாய்‌ துள்ளித்‌ துள்ளிப்‌ 


பார்த்தார்கள்‌. 


கீழே உட்கார்ந்திருந்த அலிப்‌ பெண்கள்‌ அந்த அறுவரையும்‌ மேலாய்‌ பார்த்தார்கள்‌. 
அவர்கள்‌ கழுத்தில்‌ மின்னிய நகைகளின்‌, கண்கூச்சத்தையும்‌ மறந்து அதிசயித்துப்‌ 
பார்த்தனர்‌. நிச்சயமாய்‌ அது 'கவரிங்‌' இல்லை என்பதைக்‌ கண்டறிந்ததும்‌, 
அவர்களைக்‌ கையாட்டிக்‌ கூப்பிட்டார்கள்‌. விவகாரம்‌ பேசுவதற்கு, தான்‌ ஆயத்தம்‌ 
செய்தபோது, சேலாக்கள்‌ கார்க்காரிகளைப்‌ பார்ப்பதில்‌ ஜமாத்‌ தலைவிக்கு சிறிது 
எரிச்சல்‌. ஆனாலும்‌, தன்னை அறியாமலே எழுந்து நீலிமா பக்கம்‌ போனாள்‌. ஏதோ 
பேசினாள்‌. உடனே அவள்‌ - இடுப்பில்‌ கைதட்டி, “மேகலை மே போலோ” என்று 


அவளைச்‌ சுட்டிக்‌ காட்டினாள்‌. 


108 


ஜமாத்‌ தலைவியான சுந்தரம்மா, தனது குண்டுச்சட்டி உடம்பை ஆட்டியபடியே 


கேட்டாள்‌. 


“அப்‌ கிதர்‌ ஹை...” 


“தமிழிலேயே பேசுங்க. நானும்‌ தமிழ்‌ நாட்டுக்காரிதான்‌... படித்ததும்‌ பக்கத்துலதான்‌...” 


மேகலை மேற்கொண்டும்‌ பேசாமல்‌ அப்படியே நின்றாள்‌. சுந்தரம்மாவும்‌ 
புரிந்துகொண்டாள்‌. ஒவ்வொரு நெஞ்சுக்குள்ளும்‌ ஒவ்வொரு சோகம்‌. அதை இடம்‌ 
பொருள்‌ ஏவல்‌ தெரியாமல்‌ கொட்ட முடியாது. அவள்‌, நீலிமாவின்‌ கையையும்‌ 
மேகலையின்‌ கையையும்‌ ஒரு சேரப்‌ பிடித்துக்‌ கூட்டிப்‌ போனாள்‌. கீழே காய்ந்து 
கிடந்த மரத்தைக்‌ காட்டி உட்காரச்‌ சொன்னாள்‌. பிறகு அது அவர்களுக்குச்‌ சரிப்படாது 
என்பதுபோல்‌ 'பக்கியடிக்காத' ஒரு பாறாங்கல்லைக்‌ காட்டினாள்‌. அவர்களோ 
தரையிலேயே உட்கார்ந்தார்கள்‌. குஞ்சம்மாவிடம்‌ எதையோ காரசாரமாக விவாதித்துக்‌ 


கொண்டிருந்த லட்சுமி அங்கே ஓடிவந்து மோவாயை இடித்து இடித்துச்‌ சொன்னாள்‌. 


“நாங்களும்‌ பார்த்தாலும்‌ பாத்தோம்மா... இப்படி ஒரு நிலமைய பார்க்கலம்மா... 
கடலூர்ல ஈயடிக்கிற பயல்கூட லாட்ஜ்ல ரூம்‌ கிடையாதுன்னு நக்கலாய்‌ சொல்றான்‌. 
ரூம்‌ இல்லன்னா இல்லேன்னு சொல்ல வேண்டியதுதானே... அதுக்கு ஏன்‌ நக்கல்‌, 
இளிப்பு, எளக்காரம்‌... எங்க டெல்லியாயிருந்தால்‌, பீஸ்‌ பீஸா 'கவாப்‌' 


செய்திருப்போம்‌. இல்லன்னா ஜோடு பிஞ்சிருக்கும்‌...” 


ஒரு மோகன முகக்காரி சலிப்போடு பதிலளித்தாள்‌. 


“நீங்க வேற. அப்படியே ரூம்‌ கிடைச்சாலும்‌, நடு ராத்திரியில போலீஸ்காரன்‌ வந்து 
கதவத்‌ தட்டுவான்‌. கஞ்சா எவ்வளவு வச்சிருக்கேன்னு கன்னத்தில அறைவான்‌. 


மதுரையில நான்‌ பட்டபாடு...” 


மேகலை, ஜமாத்‌ தலைவியின்‌ பக்கமாய்‌ நெருங்கிப்‌ போய்‌ உட்கார்ந்து கொண்டாள்‌. 
எதிரில்‌ யாரோ ஒருத்தன்‌ லுங்கியும்‌ பனியனுமாய்‌, பிட்டத்தைக்‌ குலுக்கிக்‌ கொண்டே 


அன்னநடை போட்டான்‌. சந்தேகம்‌ கேட்டாள்‌. 


109 


“நம்ம இனம்‌ மாதிரி தெரியுது. ஆனால்‌ நம்மையும்‌ கண்டுக்காமல்‌ சேலயும்‌ 
கட்டிக்காமலே திரியுது.” 


“அது எனக்குத்‌ தெருஞ்சவள்தான்‌. சொந்த வீட்லய இருக்காள்‌: அங்கங்க சமையல்‌ 
வேலைக்குப்‌ போயிட்டு அண்ணன்‌ வீட்டுக்கு போயிடும்‌... குடும்பத்துலயும்‌, யாரும்‌ 
கட்டுப்படுத்தல. இது மாதிரி படிதாண்டா பத்தினி மாதிரியும்‌ இருக்காளுக. காய்கறி 
வித்துப்‌ பிழைக்கிறாளுக. இந்தக்‌ கடலூர்ல கூட ஒருத்தன்‌ அஞ்சு நாள்‌ சைக்கிள்‌ 
விட்டான்‌. அந்த அஞ்சு நாளும்‌ ஆடிப்பாடுறதுக்கு நம்மள மாதிரி ஜீவன்கள்‌ 
வந்தாளுங்க. ஆனாலும்‌, ஒன்னை மாதிரி என்ன மாதிரி, வீட்ட விட்டு தொரத்தப்பட்டு 


அலங்கோலமா ஆனவங்கதான்‌ மெஜாரிட்டி. நீ என்ன நினைக்கே...” 


மேகலை, குடும்பத்தை நினைத்தாள்‌. மணியார்டர்‌ பணம்‌ திரும்பி வந்ததையும்‌ 
நினைத்தாள்‌. என்னையும்‌ வீட்டோடு வைத்திருந்தால்‌, எப்படி இருந்திருக்கும்‌... 
இயல்பான அவளது உள்ளத்தின்‌ இளக்கம்‌ திரவ நிலையிலிருந்து, திடப்‌ பொருளானது. 


தனக்குள்ளேயே ஏதேதோ முனங்கிக்‌ கொண்டாள்‌. 


இதற்குள்‌, லட்சுமி, 'ஒன்றைத்‌' தேடிப்‌ பிடித்துச்‌ செல்லம்‌ செல்லமாய்ப்‌ 
பேசிக்கொண்டிருந்தாள்‌. குஞ்சம்மாவுக்கு, ஒரு மலையாள அலி கிடைத்தாள்‌. 
மார்க்ரெட்டும்‌ பகுச்சார்தேவியும்‌, இன்னும்‌ கடல்‌ பக்கமிருந்து திரும்பவில்லை. நீலிமா 
பெங்காலியில்‌ உரத்துக்‌ கத்தினாள்‌. அப்படியாவது எந்த வங்காளிக்காரியும்‌ தன்னை 
அடையாளம்‌ கண்டுகொள்ளட்டும்‌ என்பது போல்‌. பிறகு தனது தோல்வியை 
வெற்றியாக்கும்‌ வகையில்‌ சிறிது தொலைவில்‌ பாட்டுப்‌ பாடிக்கொண்டிருந்த 
மொழியறியாப்‌ பெண்களுடன்‌ விழியால்‌ பேசினாள்‌. அப்புறம்‌ டோலக்கின்‌ டொக்‌ 


டொக்‌. அவர்களின்‌ டக்‌... டக்‌... 


எல்லோருடைய கவனமும்‌ மேகலையை விட்டு விட்டுப்‌ புதுக்ககாநாயகியான 


நீலிமாவின்‌ ரொட்டி மாவு முகம்‌ நோக்கிப்‌ போனபோது, அவளை விட இன்னொன்று 
அதிகமாகக்‌ கவர்ந்தது. 


அரவான்‌ சாமியின்‌ மரத்தலை வைக்கப்பட்ட கோயில்‌ தேர்‌, மேள தாளத்துடனும்‌, 


110 


வாணவேடிக்கையுடனும்‌ வந்துகொண்டிருந்தது. இங்கிருந்த அலிகளைப்‌ போல்‌ பல 
மடங்கு அலிக்கூட்டம்‌, தேருக்கு முன்னாலும்‌ பின்னாலும்‌ ஆடிப்பாடி வந்தனர்‌. 


கரகாட்டம்‌, காவடியாட்டம்‌, பிரேக்‌ டான்ஸ்‌. நீலிமா பக்கத்திலிருந்‌ தவள்களை விட்டு 


விட்டு அந்தக்‌ கூட்டத்தோடு சேர்ந்து டோலக்கைத்‌ தட்ட விட்டாள்‌. இதற்குள்‌, 
அரவான்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌ கூத்தாண்டவரின்‌ தேர்‌ கோவிலுக்கு எதிரே 
வந்தபோது, உள்ளூர்‌ மேளம்‌ விலகி, செட்டு மேளம்‌ அதிர்ந்தது. நாதஸ்வரம்‌ 
உச்சத்திற்குப்‌ போனது. கற்பூர ஒளி வட்டத்தோடு கீழே இறக்கப்பட்ட அரவான்‌ 
தலைக்குத்‌ தயாராய்‌ வைக்கப்பட்ட மரக்கால்கள்‌, மரக்கைகள்‌ உட்பட அத்தனை 
உறுப்புக்களும்‌ பொருத்தப்பட்டன. அவருக்கு மடிசார்‌ வேட்டியும்‌, மஞ்சள்‌ கலர்‌ 


சட்டையும்‌ உடுத்தப்பட்டன. மரக்கையில்‌ ஒரு இரும்பு திரிசூலம்‌ பொறுத்தப்பட்டது. 
அவர்‌ உள்ளே கருவறைக்குக்‌ கொண்டு போகப்‌ பட்டார்‌. அங்கே இருந்து ஒரே ஒரு 


கருப்புப்‌ பூசாரி நூற்றுக்கணக்கான மஞ்சள்‌ துண்டுக்‌ கயிறுகளோடு வெளியே வந்தார்‌. 
கீழே உட்கார்ந்து அவரும்‌ நான்கைந்து சேலா பூசாரிகளும்‌ கயிறுகளில்‌ மஞ்சள்‌ 
துண்டுகளைக்‌ கட்டிக்கொண்டிருந்தார்கள்‌. உடனே அவள்கள்‌ நாலா பக்கமும்‌ இருந்து 
குவிந்தார்கள்‌. சின்னக்‌ கருவறைக்குள்‌ இடம்‌ போதவில்லை. இதற்குள்‌ உள்ளூர்‌ மீனவ 
தர்மகர்த்தாக்கள்‌ ஒவ்வொருத்தியையும்‌ அவள்‌ மினுக்கத்திற்கு ஏற்ப குரல்‌ 
போட்டார்கள்‌. நகைக்காரிகளுக்கு ஒரு யாசக சத்தம்‌. பட்டுப்‌ புடவைக்காரிக்கு ஒரு 


தடவல்‌, வாயில்‌ புடவைக்கு ஒரு அதட்டல்‌. கூரைப்புடவைக்கு ஒரு குத்து. 


நூற்றுக்கணக்கான மொந்தைப்‌ பூக்கள்‌ ஆயிரக்கணக்கான கோணத்தில்‌ சுயமாய்‌ 
ஆடுவது போன்ற தோற்றம்‌. ஆயிரமாயிரம்‌ மனிதத்‌ தலைகள்‌, ஒரே ஒரு உருவம்‌ 
பெற்றது போன்ற நெரிசல்‌; ஆனாலும்‌ எப்படியோ வரிசை விரிவானது. உள்ளேயும்‌ 
ஒரு பூஜாரி. புகை மூட்டத்திற்குள்‌ புகைந்து போனவர்‌. கருவறைக்குள்‌ வந்த 
அலிகளுக்கு, மஞ்சள்‌ துண்டு கொண்ட மஞ்சள்‌ கயிற்றைக்‌ கட்டிவிட்டார்‌. உள்ளே 


தாலி போட்டவள்கள்‌ வெளியே நின்ற வெறுங்கழுத்துகளை ஏளனமாய்ப்‌ பார்த்தன. 


சிறிது ஒதுங்கி நின்ற மேகலையைச்‌ சுட்டிக்காட்டி, ஜமாத்தலைவி சுந்தரம்மா மூத்த 


தர்மகர்த்தா ஒருவரிடம்‌ ஏதோ சொன்னாள்‌. அவள்‌, கார்‌ வைத்திருப்பதை 
வார்த்தையாலும்‌ சொல்லி, இரண்டு கைகளையும்‌ ஸ்டியரிங்‌ மாதிரி வைத்து அங்கேயே 


கார்‌ ஒட்டுவது போலக்‌ காட்டி, படம்‌ போட்டுக்‌ கதை சொல்வதுபோல்‌ சொன்னாள்‌. 


உடனே அந்த தர்மகர்த்தா மேகலைமீது ஒரு வி.ஐ.பி. பார்வை போட்டார்‌. நாற்பது 


வயது சுந்தரம்மாவே, பெண்ணுக்குத்‌ தோழியாக உள்ளே போனாள்‌. உருண்டு திரண்ட 


111 


கம்பத்து ஆண்டவராய்‌ உள்ள உற்சவமூர்த்தி கூத்தாண்டவரையும்‌ அதே மாதிரி 
கற்சிலையாய்‌ ஆனவரையும்‌ அவள்‌ உற்றுப்பார்த்தாள்‌. அப்போது பூசாரி, தேங்காய்‌ 
உடைத்த கையோடு, அவள்‌ கழுத்தை லேசாய்‌ வளைத்து தாலி கட்டினார்‌. பட்டுப்‌ 
புடவையோடும்‌, பகட்டும்‌ நகைகளோடும்‌ தோன்றிய அவள்‌, வித்தியாசப்பட்டவள்‌ 
என்பதை உணர்ந்ததுபோல்‌ மூன்று முடிச்சுக்களையும்‌ ஆற அமர முழுமையாகவும்‌ 
வித்தியாசமாகவும்‌ கட்டினார்‌. பிறகு சுந்தரம்மாவுக்கு ஒப்புக்குக்‌ கட்டுவதுபோல்‌ ஒரு 
இழுப்பு இழுத்தால்‌ அவிழ்ந்துவிடுவது மாதிரி, தாலி, கருவறையிலிருந்து வெளியே 
வந்த மேகலை, கூத்தாண்டவரையே வெறித்துப்‌ பார்த்தாள்‌. அங்கே, அதே மர உருவம்‌ 
மனிதனாகிறது. கையில்‌ பிடித்துள்ள சூலாயுதம்‌ ஸ்டெதாஸ்கோப்பாகிறது. டேவிட்‌. 
அவளைப்‌ பார்த்துச்‌ சிரிக்கிறான்‌. மேகலை கழுத்தில்‌ தொங்கிய மஞ்சள்‌ துண்டு 
தாலியை,கண்களுக்குக்‌ கொண்டு போய்‌ ஒற்றிக்‌ கொண்டாள்‌. மனதிற்குள்‌ டேவிட்‌, 


டேவிட்‌ என்றாள்‌. அவளை ஆச்சரியமாய்‌ பார்த்த சுந்தரம்மாவிடம்‌ பட்டும்‌ படாமலும்‌ 


கேட்டாள்‌. 


“கடலூர்ல டேவிட்டுன்னு யாராவது டாக்டர்‌ இருக்காங்களா?” 


“டேவிட்டோ எட்வர்டோ. பிள்ள கழிக்கறதுல ஒன்னாம்‌ நம்பர்‌.” 


“நான்‌ சொல்றவரு நல்ல மனுஷன்‌.” 


“எங்க பார்த்தாலும்‌ டாக்டரு... டாக்டர்‌ ஜனத்தொகை பெருத்துப்‌ போச்சு. யார்‌ கண்டா 


டேவிட்டை” 


“சரி, இதுக்குமேல என்ன நடக்கும்‌?" 


“எல்லாருக்கும்‌ தாலி கட்டுன பிறகு கூத்தாண்டவர்‌ புறப்படுவார்‌. நாமும்‌ நம்ம புருஷன்‌ 
பின்னால ஆடிப்‌ பாடணும்‌. அப்புறம்‌ அவரை காளிக்கு பலி கொடுப்பாங்க. நாம்‌ 
தாலியறுக்கணும்‌. இவ்வளவும்‌ முடிய நாளைக்கு பகல்‌ பன்னிரண்டு மணி ஆயிடும்‌. நீ 


இப்பத்தான்‌ மொதல்‌ தடவை வாறியா?” 


“ஆமாம்‌.” 


112 


“அரவான்‌ சாமி கதை தெரியுமா?” 


“ஒரு காரியம்‌ செய்யலாமா? காரு ரெடியா இருக்குது. கடலூர ஒரு சுற்றுச்‌ சுற்றிட்டு 
சிதம்பரத்துக்கும்‌ போயிட்டு வந்துடுவோமா.” 


“நாம்‌ போறதுக்குள்ள கோயிலை மூடிடுவாங்களே!” 


“கோயில மூடலாம்‌. ஆனால்‌, கோபுரத்தை மூட முடியுமா? எட்டி நின்று பார்த்துட்டால்‌, 
அதுவே எனக்கு பெரிசு.” 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 40 


மேகலையும்‌ சுந்தரம்மாவும்‌ காரைத்‌ தேடிப்‌ போனார்கள்‌. ஒரே ஒரு கார்தான்‌. 
கண்டுபிடிப்பதில்‌ சிரமமில்லை. சுந்தரம்மா, தன்னுடைய சேலா அலிகளைக்‌ 
கண்டுக்காமல்‌ போனாள்‌. தரையில்‌ கால்‌ பாவாமல்‌ நடந்தாள்‌. மேகலை, அங்கே கூடிய 
தனது கோஷ்டிக்கு தாலி கட்டிக்‌ கொள்ளும்படிச்‌ சொல்லிவிட்டு, காரில்‌ ஏறிக்‌ 


கொண்டாள்‌. ஜமாத்‌ தலைவியையும்‌ ஏற்றிக்கொண்டாள்‌. 


கடலூருக்குள்‌ கார்‌ பஜார்‌ பஜாராய்ச்‌ சுற்றியது. அவள்‌ கண்கள்‌ ஒவ்வொரு டாக்டர்‌ 
போர்டாய்‌ பார்த்தது. சுந்தரம்மா, அதைப்பற்றிக்‌ கவலைப்படாமல்‌, அர்ச்சுனனுக்கும்‌ 
நாககன்னிகைக்கும்‌ பிறந்த அரவான்‌ கூத்தாண்டவராய்‌ மாறிய புராணத்தை நீட்டி 
முழக்கிச்‌ சொல்லிக்‌ கொண்டே இருந்தாள்‌. மகாபாரதப்‌ போரில்‌, பாண்டவர்‌ வெல்ல 
வேண்டுமானால்‌, அத்தனை சாமுத்திரிகா லட்சணங்களையும்‌ கொண்ட ஒருவனைப்‌ 
பலியிட வேண்டுமென்று சகாதேவன்‌ ஜாதகமாக சொல்லிவிட்டான்‌. இந்த 
லட்சணங்களைக்‌ கொண்டவர்கள்‌ மூவர்‌. அர்ச்சுனன்‌, கிருஷ்ணன்‌, அரவான்‌. 
இவர்களில்‌ இளிச்சவாயன்‌ கடைசி ஆள்‌. சம்மதித்தான்‌. ஆனால்‌ ஒரு நிபந்தனை 
போட்டான்‌. காளிக்குப்‌ பலியாகும்‌ முன்பு, கலியாணம்‌ செய்து வைக்க வேண்டும்‌ 
என்றான்‌. எந்தப்‌ பெண்ணும்‌ இணங்கவில்லை. இறுதியில்‌, கிருஷ்ணனே ஒரு 


அலியாகி, அவனைக்‌ கட்டிக்கொண்டார்‌. போரில்‌ காளிக்கு அரவான்‌ 


113 


படைக்கப்பட்டான்‌. ஆனால்‌, காளியாத்தா, மனமிரங்கி அரவானை ஒற்றைத்தலை 


உருவமாக்கி அதற்கு உயிரூட்டினாள்‌. அவருக்குப்‌ பேர்தான்‌ கூத்தாண்டவர்‌. 
ஆகையால்‌ எல்லா அலிகளுமே கிருஷ்ண அவதாரங்கள்‌.” 


இந்தக்‌ கதையை கருத்தோடு சொன்ன சுந்தரம்மா, பிறகு சலிப்போடு சொந்தக்‌ 
கருத்தைச்‌ சொன்னாள்‌. இந்தக்‌ கொள்ளயில போற அரவானுக்கு என்ன வந்திட்டுது. 
அவனுக்குத்தான்‌ புத்தியில்லன்னா, இந்த கிருஷ்ணனுக்குமா... கிருஷ்ணன்‌, ஒரு நாள்‌ 
கூத்துக்கு மீசையை எடுத்துட்டு அலியானான்‌. இந்த அரவானும்‌ ஒரு ராத்திரி ஆசைய 
தீர்த்துக்கிட்டான்‌. கடைசியில நாமதான்‌ அம்போன்னு ஆயிட்டோம்‌.” 


மேகலை, ஏற்கெனவே தெரிந்து வைத்திருந்த அந்தக்‌ கதையை நயத்தகு நாகரிகம்‌ 
கருதிப்‌ புதிதாய்க்‌ கேட்பது போல்‌ தலையாட்டிக்‌ கேட்டாள்‌. பிறகு வெறுப்போடு 


சொன்னாள்‌: 


“கிருஷ்ணன்‌ கிடக்கான்‌ விடு. அவனுக்கென்ன பழையபடியும்‌ ஆணாய்‌, மாறிட்டான்‌. 


டிரைவர்‌, சிதம்பரத்துக்கு வண்டிய விடுப்பா...” 


அந்தக்‌ கார்‌, சிதம்பரத்தை நோக்கி விரைந்தது. நான்கு கால்‌ பாய்ச்சலில்‌ பாய்ந்தது. 
சாலை ஓரமாக இருந்த பல்கலைக்‌ கழகத்தின்‌ பக்கம்‌ அது வந்தபோது, அவள்‌ காரை, 
நிற்கச்‌ சொன்னாள்‌. சிறிது தூரம்‌ நடந்தாள்‌. கூட நடக்கப்போன திடீர்த்‌ தோழியைக்‌ 
கையாட்டித்‌ தடுத்தபடியே நடந்தாள்‌. அசைவற்று நின்றாள்‌. தோழிக்காரி போய்த்தான்‌ 


அவளை உசுப்பி விட்டாள்‌. காருக்குள்‌ ஏறி கோவில்‌ கோவில்‌' என்றாள்‌. 


கோவிலுக்குப்‌ போனதும்‌, கோபுரத்தை, ஒப்புக்கு கும்பிட்டுவிட்டு, காரை வீதி 


வீதியாய்‌ விடச்‌ சொன்னாள்‌. போர்ட்‌ போர்டாய்ப்‌ பார்த்தாள்‌. டேவிட்‌ அந்தக்‌ 


காலத்தில்‌ சுட்டிக்‌ காட்டிய செமினார்‌ புகழ்‌ சைக்யாட்ரிஸ்ட்‌ கிடைப்பாரா என்று 


பார்த்தாள்‌. அங்கே ஒரு பெட்டிக்‌ கடை இருந்தது. அவள்‌ சளைக்கவில்லை. அதே 
மருந்துக்‌ கடைக்குப்‌ போனாள்‌. டேவிட்டைப்‌ பற்றி நேரடியாய்‌ விசாரித்தபோது, 
அப்படி ஒருத்தன்‌ இல்லை என்பதும்‌ 'இப்படிப்பட்ட' ஒருத்தி, விசாரிக்கிற அளவுக்கு 
ஒருத்தன்‌ இருந்தால்‌ அவன்‌ பிரிஸ்கிரிப்ஷன்களுக்கு மருந்து கொடுக்கப்‌ போவதில்லை 
என்பது மாதிரியும்‌ அதே பழைய கடைக்காரர்‌, பழைய சுயம்புவைத்‌ தெரியாமல்‌ 


பேசினார்‌. 


114 


அந்தக்‌ கார்‌, வெறுமையோடு, கூத்தாண்டவர்‌ கோயிலை நோக்கி வந்தது. வழியில்‌ 


மேகலை தனது வரலாற்றையும்‌, டேவிட்‌ உள்ளிட்ட கதை மாந்தர்களையும்‌ 


சொன்னாள்‌. கோயிலருகே வந்ததும்‌ இருவரும்‌ கூத்தாண்டவரின்‌ தேரைப்‌ பார்த்து 
ஓடினார்கள்‌. மேகலை கடல்‌ மண்ணில்‌ ஓட முடியாமல்‌, செருப்பைக்‌ கையில்‌ 


பிடித்தபடியே ஓடினாள்‌. இருவரும்‌ அந்த மனிதக்‌ கடலில்‌ இரு துளிகளாகி - ஒரு 
குமுழியாகி மறைந்து போனார்கள்‌. 


மேகலை தேரிலிருக்கும்‌ கூத்தாண்டவரைப்‌ பார்த்தாள்‌. டேவிட்டாகத்‌ தோன்றிய ஒரு 
உருவத்தை வலுக்கட்டாயமாக விலக்கினாள்‌. தேருக்கு முன்னால்‌ நடக்கும்‌ 
'திருப்போரைப்‌' பார்த்தாள்‌. காளி வேஷம்‌ போட்டவரும்‌, அரவான்‌ வேஷம்‌ 
போட்டவரும்‌, கத்தியும்‌, வாளுமாக, வேலும்‌ வில்லுமாக போரிடுகிறார்கள்‌. துள்ளித்‌ 
துள்ளித்‌, தள்ளித்‌ தள்ளி, தாம்‌ தூம்‌ என்று குதிக்கிறார்கள்‌. அரவான்‌, காளியின்‌ 
வாளுக்கு பலியாகாமல்‌, லாகவமாக தலையை வளைக்கிறான்‌. காளியைக்கூட அவன்‌ 
கொல்ல போவது போன்ற நிலை. உடனே, எல்லா அலிப்‌ பெண்டாட்டிகளும்‌, 
கொண்டையிலுள்ள பூக்களை எடுத்து, அரவான்மேல்‌ பூப்பூவாய்‌ வீசுகிறார்கள்‌. சபாஷ்‌ 
போடுகிறார்கள்‌, விசிலடிக்கிறார்கள்‌. விநயமாக ஆடுகிறார்கள்‌. அந்தக்‌ காலத்து, 
ஆகாய அம்புகள்‌ போல்‌, வாணவேடிக்கைகள்‌. இந்தக்‌ காலத்து அணு ஆயுதங்கள்‌ 
போல்‌ சிவகாசி வெடிகள்‌. அலிகளின்‌ நாட்டியங்கள்‌. உருமி மேளம்‌. உள்ளூர்‌ 
அலிகளின்‌ டேப்புகள்‌. வெளியூர்‌ நீலிமாவின்‌ டோலக்‌. ஒரே சங்கீதக்‌ கூச்சல்‌, 
அரவானுக்கு வக்காலத்து. காளிக்கும்‌ - காளியாடிக்கும்‌ திட்டுக்கள்‌. 


அரவான்‌ சாமியாடி வலுவானவர்‌. ஆனாலும்‌ புராணத்‌ தீர்ப்புக்குக்‌ கட்டுப்பட்டு 
தலையை நீட்டுகிறார்‌. ஒரு 'பாவலா' அரிவாள்‌ வெட்டு. அப்படியே தரையில்‌ 
சாய்கிறார்‌. சாராய வாய்‌ கோணுகிறது. அந்தச்‌ சமயத்தில்‌ தேரிலிருந்த அரவான்‌ தலை 
வெட்டப்படுகிறது. அத்தனை அலிகளும்‌ - அழுது புலம்புகிறார்கள்‌. புருஷனின்‌ தலை 


துண்டாகி விட்டதைக்‌ கண்டு, உடம்பே துண்டாப்‌ போவதுபோல்‌, மாரடிக்கிறார்கள்‌. 


கைகளை ஒன்றோடு ஒன்று உரசி வளையல்களை உடைத்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
கொண்டை விரித்து, மலர்ச்சரங்களைப்‌ பிய்த்துப்‌ பிய்த்துக்‌ கசக்கி எரிகிறார்கள்‌. சிலர்‌ 
ஒருவர்‌ கழுத்தை ஒருவர்‌ பிடித்து அழுகிறார்கள்‌. சொந்தப்‌ புருஷனைப்‌ பறிகொடுத்த 
ஒரு பத்தினிகூட இப்படி அழமாட்டாள்‌. கணவன்‌ போனதால்‌ அனைத்தும்‌ போன ஒரு 
திக்கற்ற பெண்கூட இப்படி புலம்பமாட்டாள்‌. ஒப்புக்கான ஒப்பாரியில்லை. 


உப்பில்லாப்‌ பண்டமாய்ப்‌ போனதற்கான அழுகை. உடம்பில்‌ பட்ட சூடுகளையும்‌, 


115 


மனத்தில்‌ பட்ட இழிவுகளையும்‌ நினைத்து நினைத்து ஆற்றாமையில்‌ அழும்‌ அழுகை. 
கூட்டம்‌ கூட்டமாய்‌ நின்றாலும்‌, தனிமைப்பட்டது போன்ற தாங்கொண்ணாத்‌ 


துயரத்தில்‌ அழுகிறார்கள்‌. பொட்டழித்துப்‌ பூவழித்து தன்னை அழித்துக்கொள்வது 


போன்ற தலையடிகள்‌... மாரடைப்பு வருவது போன்ற மாரடிப்புக்கள்‌... 


அந்தத்‌ தேர்‌ உருக்குலைந்த அரவானோடு பகல்‌ பதினொருமணி அளவில்‌, 'பந்தலடிப்‌' 
பக்கம்‌ போகிறது. அங்கே ஒரு கம்பம்‌. அந்தக்‌ கம்பத்தின்‌ கம்பம்போல்‌ எந்தவித 
சலனமும்‌ இல்லாமல்‌ ஒரு பூசாரி நிற்கிறார்‌. ஒவ்வொரு அலியும்‌ அவர்‌ முன்னால்‌ போய்‌ 
நிற்கிறது. அந்த நிச மனிதர்‌ இந்த பொய்ப்‌ பெண்களின்‌ தாலிகளை அறுத்து எறிகிறார்‌. 
கொஞ்ச நஞ்சமுள்ள பூக்களையும்‌ பறிக்கிறார்‌. மிச்ச மீதியான பொட்டுக்களை 
வேர்வைக்‌ கையால்‌ அழித்துவிடுகிறார்‌. மஞ்சள்‌ துண்டு பறிகொடுத்த ஒரு இருபது 
வயதுக்காரி கம்பத்தின்‌ பக்கம்‌ போனாள்‌. கூரைப்‌ புடவைக்காரி அந்தக்‌ கம்பத்திலேயே 


தலையை முட்டி முட்டி ஒப்பாரி வைத்தாள்‌. 


“காகிதப்‌ பூவுன்னு கண்மூடிப்‌ 
போனீரோ - என்ராசாவே 
வாடாமல்லின்னு பேசாமல்‌ 
போனீரோ... நானும்‌ 
அப்பனுக்கு வேப்பங்காய்‌, 
அண்ணனுக்கு எட்டிக்காய்‌. 
ஊருக்கு திருஷ்டிக்காய்‌, 


ஒனக்குக்கூட ஊமத்தங்காய்‌.” 


அதுவரை அந்த நிகழ்ச்சிகளை ஒப்புக்கென்று நினைத்து சோகத்தோடும்‌ கம்பீரம்‌ 
கலையாமலும்‌ நடந்த மேகலை, பூசாரி தாலியைப்‌ பிடிக்கும்போது கையிலேயே 


மஞ்சள்‌ துண்டைப்‌ பொத்திக்கொண்டு சத்தம்‌ போட்டே டேவிட்‌, டேவிட்‌ என்றாள்‌. 


எவளோ ஒருத்தி, இவள்‌ கைவிரல்களைப்‌ பலவந்தமாகப்‌ பிரித்து, மஞ்சள்‌ கயிற்றைத்‌ 
தூக்கிக்‌ காட்டியபோது, அரிவாள்‌ அதைத்‌ துண்டு படுத்தியது. மேகலை, 
வெறிபிடித்தவளாய்‌ எழுந்தாள்‌. பக்கத்தில்‌ கம்பத்தைப்‌ பிடித்து கட்டியமுத கூரைப்‌ 
புடவைக்காரியை இவளும்‌ கட்டிப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. அவளை அறியாமலே 
ஓலமிட்டாள்‌. தாளநயத்தோடு ஒப்பாரி போட்டாள்‌. பாடல்கள்‌ அவளைத்‌ தேடிவந்தன. 


“செடியாய்‌ முளைச்சிருந்தால்‌... 


பூவாய்‌ மலர்ந்திருப்பேன்‌. 
கொடியாய்‌ வளர்ந்திருந்தால்‌... 
கொம்புலே படர்ந்திருப்பேன்‌. 
நதியாய்ப்‌ பிறந்திருந்தால்‌... 
கடலிலே சேர்ந்திருப்பேன்‌. 
நண்டாய்ப்‌ பிறந்தாலும்‌... 
வளையிலே வாழ்ந்திருப்பேன்‌. 
இரண்டாய்ப்‌ பிறந்ததாலே 
துண்டுபட்டு நிக்கேனே! 
சூடுபட்ட மனசும்‌ 
சொன்னாலும்‌ கேட்கலியே... 


வீடுபோக வேணுமுன்னு 
வெறிபிடித்து துடிக்குதய்யோ...” 


அசந்துபோன, சுந்தரம்மா மேகலையைத்‌ தூக்கி விட்டாள்‌. அவளைச்‌ சுற்றியும்‌ 


பற்றியும்‌ புலம்பிய டெல்லிக்காரிகளுக்கு ஆறுதல்‌ சொன்னாள்‌. 


“கவலைப்படாதீங்கடி... மனசுல நீண்ட நாளா அடைச்சு வச்சிருந்தது இப்ப 


உடைச்சிட்டு வந்திட்டு. இதுவும்‌ ஒரு வகையில நல்லதுக்குத்தான்‌. இனிமேல்‌ 
ஒவ்வொரு வருஷமும்‌, கூட்டி வாங்க... இல்லேன்னா இவளோட இருதயம்‌ பலூன்‌ 


மாதிரி வெடிச்சுடும்‌...” 


“நேற்று வந்ததும்‌ வராததுமா சிலர்‌ அன்னதானம்‌ நடத்துறதப்‌ பார்த்துட்டு அடுத்த 


வருஷம்‌ நாமும்‌ அப்படி நடத்தணும்னு சொன்னவளா இப்படி அழுகிறது...” 


அழுகிறவள்‌ தாண்டி மனுஷி. இல்லாட்டி அமுக்கடி கள்ளி. அவள்‌, கதைய 


116 


என்கிட்டவும்‌ சொன்னாள்‌. சொந்த ஊருக்கு அவளக்‌ கூட்டிட்டுப்‌ போங்க. அக்காவைப்‌ 


பார்த்தால்‌, பித்தம்‌ தெளியும்‌...” 


ஒப்பாரியை விட்டுவிட்டு லேசாய்‌ ஆசுவாசப்பட்டுக்‌ கொண்டிருந்த மேகலை 
அவர்களைப்‌ பார்த்துக்‌ கூரைப்‌ புடவைக்காரியின்‌ பாட்டையே மீண்டும்‌ 


ஒப்பாரியாக்கினாள்‌. சிறிது மாற்றி, ஓலமிட்டாள்‌. 


117 


“அப்பனுக்கு வேப்பங்காய்‌... 
அண்ணனுக்கு எட்டிக்காய்‌; 
தமைக்கைக்கு விஷக்காய்‌... 


தங்கைக்கோ சுண்டைக்காய்‌...” 


அவள்‌, புலம்பலைப்‌ பார்த்துவிட்டு, அத்தனை அலிகளும்‌ புலம்பினார்கள்‌. 


ஒட்டுமொத்தமாய்‌ ஒப்பாரி வைத்தார்கள்‌. 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 41 


மேகலை வேட்டி சட்டையோடு, சுயம்புவானான்‌. 


சுமார்‌ பத்து ஆண்டுகளுக்கு முன்பு, அந்தக்‌ கருவேலங்காட்டைத்‌ தன்னை விழுங்கப்‌ 


போவதுபோல்‌ பயந்த அதே சுயம்பு, இப்போது அந்தக்‌ காட்டையே விழுங்கப்‌ 


போவதுபோல்‌ பார்த்தான்‌. அந்தக்காடு அவனை விழுங்கக்கூடிய வகையிலும்‌ 


இல்லை. பாதிப்‌ பொட்டல்‌. கருவேல மரங்களின்‌ வம்சாவழிகள்‌ ஆங்காங்கே 
சிறுபான்மையாகக்‌ கிடந்தன. ஆகாய நிலா பாதியாகி ஒளிபரப்பிக்‌ கொண்டிருந்தது. 
அந்தக்‌ காட்டைக்‌ கண்போல்‌ காத்த வாட்ச்மேன்‌ வீரபாண்டியை விட்டு வைத்திருக்‌ 


கிறார்களோ அல்லது அவனையும்‌ மரமாய்‌ வெட்டி மண்ணில்‌ சாய்த்தார்களோ... 


சுயசிந்தனையிலிருந்து வெளிப்பட்ட சுயம்பு, அருகே நின்ற வெள்ளைக்‌ காரில்‌ 
வெளியே தென்பட்ட வளையல்‌ கைகளைப்‌ பிடித்துக்கொண்டு கீழே குனிந்து ஏதோ 


சொன்னான்‌. திறக்கப்படப்போன, பின்‌ கதவை இவனே வலுக்கட்டாயமாகச்‌ 


சாத்திவிட்டு அந்தக்‌ கார்‌ திரும்புவது வரைக்கும்‌ நின்றான்‌. அது ஓடாமல்‌ தயங்கித்‌ 
தயங்கி நடந்தபோது, இவன்‌ ஓடிப்போய்‌ ஏதோ சொல்ல, அது ஓடத்‌ துவங்கியது. 


சுயம்பு பழைய பாதையிலேயே நடந்தான்‌. ஆதி திராவிட குடியிருப்பு வழியாக நடந்து, 
செருப்பையும்‌ மீறி, காலில்‌ துளைத்த முள்ளை எடுப்பதற்காக நின்றான்‌. அப்போது 


இருந்த தொகுப்பு வீடுகளே இப்போது மக்கடித்துக்‌ கிடந்தன. ஆனால்‌ அந்தப்‌ 
புளியமரக்‌ குடிசைகள்‌ பெருகியிருப்பதுபோல்‌ தோன்றின. சுயம்பு அங்கிருந்து தாவி, 


118 


அதே மணல்வாரி ஓடை வழியாகப்‌ போய்‌, மேற்குப்‌ பக்கமாய்ச்‌ சுற்றி வளைத்தே 


நடந்தான்‌. 


முன்பு மாதிரி பயந்தல்ல. மனதின்‌ நினைவுகளை அசைபோட்டுப்‌ பார்ப்பதற்கு, 


நடந்தவழியே நல்லதாகப்‌ பட்டது. அதோடு, வீட்டில்‌ என்ன நிலமையோ என்ற பயம்‌. 
அதை எதிர்கொள்ள ஒரு தயக்கம்‌. 


சுயம்பு இப்போது வேகித்து நடந்தான்‌. ஆங்காங்கே தோன்றிய புதுப்‌ பணக்கார 
வீடுகளை பட்டும்‌ படாமலும்‌ பார்த்தபடியே நடந்தான்‌. குடும்பத்துக்கு ஏற்கெனவே 
ஏற்பட்ட அதிர்ச்சியை, புதுப்பிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு வேஷத்தையும்‌ 
மாற்றிக்‌ கொண்டான்‌. கடலூரில்‌ வாங்கிய, வேட்டி சட்டை. ஒருவேளை புடவையோடு 
போனால்‌ நிராகரிக்கப்படுவோமோ என்ற பயத்தால்‌ வாங்கிப்‌ போட்டது. அதோடு, 
தன்னைத்தானே இப்போது புரிந்து கொண்டதால்‌, அவனுக்கு அந்த வேட்டி சட்டையும்‌ 
விகற்பமாகத்‌ தெரியவில்லை. கொண்டைதான்‌ ஒரு மாதிரி தெரிந்தது. பரவாயில்லை. 
அவன்‌ தாத்தா வைத்திருந்த கொண்டைதான்‌. அடிக்கடி முடியைக்‌ கத்தரித்து, 
இதற்கென்றே வரும்‌ முடிக்காரனுக்கு' அப்போதே ஒரு ரூபாய்க்கு விற்பாராம்‌. 


சுயம்பு வீட்டை நெருங்க நெருங்க வேகப்பட்டான்‌. இப்போது ஒவ்வொரு அடியும்‌ ஒரு 
கிலோ மீட்டர்‌ தூரமாகத்‌ தோன்றியது. ஓடிப்பார்த்தான்‌. அப்படியும்‌ தூரம்‌ 
குறையாதது போன்ற உளைச்சல்‌. இன்னும்‌ எவ்வளவு தூரம்‌ என்பதுபோல்‌ ஒரு குத்து 
மதிப்புப்‌ போட்டான்‌. இன்னும்‌ அவ்வளவு தூரமா என்பதுபோல்‌ ஓடி ஓடி நடந்தான்‌. 
ஆனாலும்‌ அந்த வேப்பமரத்தடிக்கு வந்தபோது, கால்கள்‌ உடம்புக்கு நங்கூரமாயின. 
இப்படி துடித்த தான்‌, இவ்வளவு நாளும்‌, எப்படித்தான்‌ இருந்தோம்‌ என்று 
தன்னைத்தானே வியந்துகொண்டு நடந்தவன்‌, இப்போது அந்த வேப்ப மரத்தடியில்‌ 
நின்று தனது கேள்விக்கே விடை கண்டது போல்‌ நிலைகுலைந்து வெந்து நின்றான்‌. 


அந்த வீட்டை ஒன்றையே குறியாக வைத்து புதிய நாகரிகச்‌ சுவடுகள்‌ எதையும்‌ 
கவனிக்காமல்‌ நடந்தவன்‌, திடீரென்று முடவனானான்‌. அந்த வேப்பமரத்தைத்‌ 
தோழமையோடு பார்த்தான்‌. கிளைகள்‌ அதிகமாக இல்லை. ஆங்காங்கே வெறும்‌ 
குச்சிகளைக்‌ காட்டிக்‌ கொண்டிருந்தது. அதன்‌ தூர்கூடச்‌ சொத்தை சொத்தையாய்‌ 
தோன்றியது. பட்டைகள்‌ தொட்ட உடனே கீழே விழுந்தன. ஆனாலும்‌, அது அவனுக்கு 
ஒரு உயிர்தோழன்‌ மாதிரி உறவாடுவது போலிருந்தது. காற்றில்‌ அவன்‌ தோளில்‌ 
விழுந்த ஒரு வேப்பம்பழம்‌ அவனைச்‌ சாப்பிடுகிறாயா என்று கேட்டது போலிருந்தது. 


119 


அவனும்‌, அதைக்‌ குசலம்‌ விசாரிப்பது போல்‌ அதன்‌ அடிவாரத்தைச்‌ செல்லமாகத்‌ 
தட்டினான்‌. தூரைக்‌ கட்டிப்பிடித்து நின்றான்‌. 


உடனடியாக, ஒரு நாய்ச்‌ சத்தம்‌. அவனைக்‌ கடித்துக்‌ காயப்படுத்த வந்த பெரிய நாய்‌. 
அவனுக்கும்‌ லேசாய்‌ பயம்‌ பிடித்தது. அந்த வேப்ப மரத்தில்‌ ஏறலாமா என்றுகூட 
குதிகாலில்‌ நின்றான்‌. கைகளை மேல்‌ நோக்கி எக்கினான்‌. இதற்குள்‌, வெள்ளையும்‌ 
சொள்ளையுமான அந்த நாய்‌ அவனைப்‌ பார்த்து வாலை ஆட்டியது. முகத்தைக்‌ 
குழைத்தது. அதன்‌ வால்‌ வயோதிகத்தில்‌ தானாய்‌ ஆடுவது போலிருந்தது. அவனைப்‌ 
பொய்க்கடியாகவும்‌ கடித்தது. பத்தாண்டுகளுக்கு முன்‌ இருந்த அதே குட்டி நாய்‌. 
அவன்‌, அதைக்‌ கண்டுபிடிக்கும்‌ முன்பே அது கண்டுவிட்டது. வீட்டு வாசலை நோக்கி 
சிரமப்பட்டுக்‌ குறைத்தது. வயோதிகம்‌ அந்தக்‌ குலைச்சலிலேயே தெரிந்தது. அவன்‌ 
அதன்‌ தலையை வருடிவிட்டபோது அந்த அந்திம நாய்‌, குலைப்பதைக்கூட 
நிறுத்தியது. 


திடீரென்று முன்வாசல்‌ திறக்கப்படுகிறது. அதில்‌ ஒடுங்கிப்போன ஒரு உருவம்‌. யார்‌ 
இது... அன்று போல்‌ அக்காவா. இல்லை. அண்ணன்‌. கூடப்பிறந்த அண்ணன்‌... 
அய்யோ... இது என்ன கோலம்‌... கமலைக்கல்‌ மாதிரி இருந்த அண்ணன்‌... இப்படி ஏன்‌ 
உருவிழந்து போய்விட்டான்‌. சட்டைக்‌ கம்பு மாதிரி வீரியப்பட்ட அவன்‌ கைகளும்‌ 


கால்களும்‌ இப்படி ஏன்‌ முருங்கைக்‌ கம்பாய்‌ ஆயின... 


ஆறுமுகப்‌ பாண்டி தம்பியையே பார்த்தான்‌. கையோ காலோ வெட்டுப்படும்போது, 


சில விநாடிகள்‌ வலியோ, ரத்தமோ தெரியாமல்‌ வெள்ளையாய்த்‌ தெரியுமே, 


அப்படிப்பட்ட உணர்வற்ற பார்வை. அப்புறம்‌ அதில்‌ பீறிடும்‌ ரத்தம்‌ போன்ற வேகம்‌. 
பிராணனைப்‌ பிய்த்தெறியும்‌ வலி. பாசவலி, 


அண்ணன்‌, பாட்டரி லைட்டை தூக்கி எறிந்துவிட்டு, தம்பியின்‌ பக்கம்‌ ஓடினான்‌. தம்பி 


சூட்கேஸைத்‌ தூக்கிப்‌ போட்டுவிட்டு, அண்ணனை நோக்கி ஓடினான்‌. இருவரும்‌ 
மோதிக்கொண்டார்கள்‌. முட்டிக்கொண்டார்கள்‌. இருவருக்கும்‌ இடையே எந்த சப்தமும்‌ 
வரவில்லை. ஒட்டிக்கொண்டவர்களைப்‌ பிரிக்க முடியாது என்பது போன்ற நெருக்கம்‌. 
இடைவெளியே இல்லாத அணைப்பு. காற்றுக்கூட உட்புக முடியாத பாசத்‌ தழுவல்‌, 
அண்ணன்‌, தம்பியை நிமிர்த்துகிறான்‌. பிறகு அப்படியே அழுது அவன்‌ தலையில்‌ முகம்‌ 
போட்டு மருவுகிறான்‌. தம்பி, அண்ணனை நிமிர்ந்து பார்க்க முயற்சிக்கிறான்‌. அந்த 


120 


முயற்சி தோற்று கண்கள்‌ அண்ணனின்‌ மார்பை நனைக்கின்றன. அண்ணன்‌ தம்பிமேல்‌ 


போட்ட பிடியை விடாமலே புலம்புகிறான்‌. 


“தம்பி... எங்கள மறந்துட்டியேடா! ஒன்ன எங்கெல்லாமோ தேடினோம்‌! யாரை 


மறந்தாலும்‌, இந்த அண்ணனை மறக்கலாமாடா... மறக்கக்கூடிய அண்ணனாடா 


நான்‌... என்‌ உடன்பிறப்பே, ஒன்‌ அண்ணி கேட்ட ஒரு சொல்லாலேயே நான்‌ இன்னும்‌ 
தவிச்சுக்கிட்டிருக்கேன்‌... ஒரு கோடி சொல்லாலயும்‌ விளக்க முடியாத ஒன்‌ நிலமைய 
நெனைச்சு எப்படிப்‌ புலம்பறியோ... எங்கெல்லாம்‌ சுத்துனியோ? ஒனக்கு நாங்க செய்த 
கொடுமையை மறந்துடுடா. அதுக்கு கடவுள்‌ நல்லாவே கூலி கொடுத்துட்டார்டா... 
அன்றைக்கு என்‌ காலடியிலேயே இருப்பேன்னு சொன்னியே! அப்படிச்‌ சொன்ன என்‌ 


ஆசத்‌ தம்பியை காலால உதறிட்டேனே, தம்பி... என்‌ உடன்பிறப்பே, பத்தாண்டுக்குப்‌ 


பிறகு பழையபடி கிடைச்ச என்‌ செல்வமே. ஒன்னை விட மாட்டேண்டா. இனிமேல்‌ 


விடவே மாட்டேண்டா...” 


முட்டி மோதி அழுத அண்ணனுக்கு, அவனே ஆறுதல்‌ சொல்ல வேண்டியதாயிற்று. 
இப்போதுதான்‌ அவன்‌ தவிர மற்றவர்களும்‌ இருக்கிறார்கள்‌ என்ற ஒரு எண்ணம்‌ 


உள்ளோடியது. அந்த அளவிற்கு அண்ணன்‌ அழுதழுது அவனை அழச்‌ செய்யாத 
நிலைக்குக்‌ கொண்டுபோய்‌ விட்டுவிட்டான்‌. சுயம்பு தட்டுத்‌ தடுமாறிக்‌ கேட்டான்‌. 


கேட்கும்போதே அழுகை. 


“வீட்ல... வீட்ல... எல்லாரும்‌...” 


“வாடா... உள்ள வந்து நீயே பாருடா, யாரும்‌ சாகலை.” 


ம்ம்‌. ப்‌ பூ 33 
அக்கா... அவளோட கலியாணம்‌. 


“அவள்‌ மட்டும்‌ நல்லபடியாய்‌ போயிட்டாள்‌. நிம்மதியாய்‌ இருக்காள்‌.” 


அந்த வாசலில்‌, அன்று போல்‌ இன்று வேறு எவரும்‌ வெளிப்படவில்லை. சுயம்புவுக்கு, 
அதுவே வேர்த்துக்‌ கொட்ட வைத்தது. அண்ணனை ஆதரவாகப்‌ பிடித்தபடியே 
வாசலைத்‌ தாண்டி உள்ளே போனான்‌. அந்த இரண்டு பத்தி வீட்டின்‌ திண்ணையில்‌ 


நார்‌ நாராய்‌ ஒரு உருவம்‌. கட்டிலில்‌ கிடந்தாலும்‌ கட்டில்தான்‌ தெரிந்ததே தவிர, அந்த 


121 


உருவம்‌ தெரியவில்லை. அதற்கு எதிர்ப்புறம்‌ பாயில்‌ ஒரு உருவம்‌. ஊற வைத்த 
சேலைபோல்‌, ஒடுங்கிக்‌ கிடந்தது. 


ஆறுமுகப்பாண்டி, மின்விளக்கைப்‌ போட்டான்‌. கட்டிலின்‌ அருகே போய்‌ எப்பா 


எழுந்திரிங்க... யாரு வந்திருக்கான்னு பாரும்‌' என்றான்‌. அதே சத்தத்தில்‌, “எம்மா 
உன்னையுந்தான்‌' என்றான்‌. ஆனாலும்‌ அந்த உருவங்கள்‌ அசையவில்லை. 
பக்கத்துக்கு ஒன்றாக உள்ள இரண்டு அறைக்‌ கதவுகள்தான்‌ திறந்தன. ஒன்றில்‌ 
மோகனா வெளிப்பட்டாள்‌. இன்னொன்றில்‌ கோமளம்‌. தோள்வரை வளர்ந்த ஒரு 
பாவாடை தாவணி ஜாக்கெட்‌ பெண்ணைக்‌ காட்டி நின்றாள்‌. அவள்‌ காதில்‌ ஏதோ 


கிசுகிசுத்தாள்‌. 


சுயம்பு அவர்களைப்‌ பார்க்காமல்‌ நார்க்கட்டிலின்‌ பக்கம்‌ குனிந்தான்‌. அப்பாவின்‌ 
காலைத்‌ தொட்டுக்‌ கும்பிட்டான்‌. இதற்குள்‌ தட்டுத்தடுமாறி வந்த அம்மாவின்‌ 
கழுத்தைத்‌ தோளோடு சேர்த்துப்‌ போட்டுக்கொண்டே எப்பா... எப்பா... நீங்க பெத்த 


பிள்ள வந்திருக்கேம்பா, ஒங்க பிள்ளைப்பா' என்று அழுதான்‌. 


ஆயிரம்‌ ஆயிரம்‌ ஒலி பெருக்கிச்‌ சத்தங்களாலும்‌, மாடுகளின்‌ கத்தலாலும்‌ கோழிகளின்‌ 
கூவலாலும்‌ தெருச்‌ சண்டைகளின்‌ ஓலங்களாலும்‌ எழுப்ப முடியாத அந்த உருவம்‌, 
இந்தச்‌ சின்னச்‌ சத்தத்தைக்‌ கேட்டுக்‌ கண்ணைத்‌ திறந்தது. அந்தக்‌ கம்பீரமான முகம்‌, 
இப்போது பட்டுக்‌ கிடந்தது. வாய்‌ கண்போல்‌ சிறுத்தும்‌, கண்கள்‌ வாய்‌ போல்‌ 
பெருத்தும்‌ குழிகளாக - பள்ளங்களாகிக்‌ கிடந்தன. ஆனாலும்‌, அந்த உருவத்திற்குள்‌ 


ஒரு வேகம்‌. உத்திரச்‌ சட்டம்‌ மாதிரியான கைகள்‌ இப்போது ஒரு விரல்‌ தடியில்‌ 
கிடந்தன. ஆனாலும்‌ அது சுயம்புவின்‌ தோளைப்‌ பற்றுகிறது. அவன்‌ தலையில்‌ 
போட்டுக்கொள்கிறது. அவன்‌, அதற்குள்‌, அந்த உருவத்தைத்‌ தூக்கி நிறுத்தி மார்போடு 
அணைக்கிறான்‌. அந்த உருவம்‌ அவனை நரம்புக்‌ கயிறாய்‌ இழுக்கிறது. “என்‌ 
செல்வமே, என்‌ செல்வமே' என்று புலம்புகிறது. மேற்கொண்டு பேசமுடியாமல்‌ 
தலையை ஆட்டுகிறது. உடனே ஆறுமுகப்பாண்டி வந்து அப்பாவைச்‌ சுவரோடுச்‌ 
சாத்துகிறான்‌. ஆனாலும்‌, அவனை மீறி அந்த உருவத்தின்‌ முகம்‌ சுயம்புவின்‌ முன்‌ 
கவிழ்கிறது. உமிழ்நீரால்‌ ஒரு முத்தம்‌. கண்ணிரால்‌ மறு முத்தம்‌. இடையிடையே 
அழுகை ஒலி, அதைத்‌ தடுக்கும்‌ இருமல்கள்‌. 


122 


சுயம்பு தன்‌ பிடரியில்‌ இன்னொரு முத்தம்‌ கிடைப்பதைப்‌ பார்த்து அப்போதுதான்‌ 


அம்மாவை உன்னிப்பாய்‌ பார்க்கிறான்‌. அவனால்‌ அலட்சியப்‌ படுத்தப்பட்ட அவன்‌ 
அம்மா... மதர்ப்போடும்‌ வீராங்கனை போலவும்‌ இருந்த அம்மா, குறுகிப்‌ 
போயிருக்கிறாள்‌. ஆனாலும்‌ இப்போது அவனை முன்னிலும்‌ அதிகமாய்‌ இறுகப்‌ 
பற்றுகிறாள்‌. அவன்‌ எலும்புகள்‌ நொறுங்கப்‌ போவதுபோல்‌ இழுத்துப்‌ பிடிக்கிறாள்‌. 
அவன்‌ கையை எடுத்துத்‌ தன்‌ தோளில்‌ போட்டுக்‌ கொள்கிறாள்‌. அவன்‌ முதுகில்‌ 
முகத்தைப்‌ புரட்டுகிறாள்‌. ஈன முனங்கலாய்‌ முனங்குகிறாள்‌. 'ராசா... ராசா... 
பாத்தியாடா ஒன்‌ அப்பாவோட கோலத்தை, அண்ணனோட அவலத்தை' என்று 
மேற்கொண்டு பேசப்‌ போனவளை ஆறுமுகப்பாண்டி ஒரு அதட்டலோடு பார்க்கிறான்‌. 
அவளைத்‌ தோளோடு தோளாய்‌ சேர்த்துப்‌ பிடித்து அதான்‌ வந்துட்டானே. ராமர்கூட 
பதினாலு வருஷம்‌ வனவாசம்‌ போகலியா? இதுக்குமேல நாம்‌ அழுதா... அவன்‌ இங்க 
வந்ததுல்‌ நமக்கு இஷ்டமில்லன்னு அர்த்தம்‌' என்று சொல்லிவிட்டு, அம்மாவைத்‌ 


தரையில்‌ உட்கார வைத்து, வன்னிமரத்‌ தூணில்‌ சாய வைத்தார்‌. 


கோமளம்‌, சுயம்பு தன்‌ பக்கமாயும்‌ முகம்‌ காட்டி ஒரு அழுகை அழவேண்டும்‌ 
என்பதுபோல்‌ தனது கண்களைத்‌ துடைக்கிறாள்‌. அடியோடு மாறியவள்‌ இவள்தான்‌. 
அடியற்றுப்‌ போனவளும்‌ இவள்தான்‌. வட்டமுகம்‌, நீண்டுவிட்டது. கன்னங்கள்‌ 
குழிகளாகி, மோவாயைத்‌ தனித்துக்காட்டி, ஒருவித பரிதாபத்தையும்‌ பயங்கரத்தையும்‌ 
ஒரு சேரக்‌ கொடுத்தது. அவள்‌ தன்‌ பக்கத்தில்‌ நின்ற பத்து வயது மகளை, சுயம்பு பக்கம்‌ 
தள்ளிவிட்டாள்‌. ஆனால்‌ அந்தப்‌ பெண்ணோ முற்றவிட்ட முருங்கைக்காய்‌ மாதிரியான 
அம்மாவின்‌ கைக்குள்‌ மீண்டும்‌ ஒடுங்குகிறாள்‌. அப்போது ஒரு பதினாறு பதினேழு 
வயதுப்‌ பயல்‌ உள்ளே இருந்து வருகிறான்‌. ஆறுமுகப்பாண்டியின்‌ முதல்‌ பதிப்பு. 


அவனைப்‌ போலவே, உருவமும்‌, உள்ளடக்கமும்‌. சுயம்புவை, உன்னிப்பாய்ப்‌ 


பார்த்தான்‌. மோகனா ஒரு அச்சடி சேலையோடு சின்ன அண்ணனை அமங்கலமாய்ப்‌ 
பார்த்தாள்‌. அவள்‌ முகத்தில்‌ சிற்சில காய்ப்புக்கள்‌. வாடவிட்ட பூக்களைச்‌ சுமக்கும்‌ 


வதங்கிய கொடி மாதிரியான தோரணை. 


சுயம்பு அவர்களையும்‌ பார்த்தான்‌. அவர்களும்‌ தனக்குத்‌ தெரியும்‌ என்பதுபோல்‌ 


தலையாட்டிவிட்டுக்‌ கேட்டான்‌. 


“அக்காவை... அக்காவை எந்த ஊர்ல கொடுத்திருக்கு? எத்தனை குழந்தை இருக்குது?” 


123 


இப்போது எல்லோரும்‌ சேர்ந்து புலம்புகிறார்கள்‌. ஆறுமுகப்பாண்டி அடக்க முடியாமல்‌ 
தம்பியைக்‌ கட்டிப்‌ பிடித்து ஓலமிடுகிறார்‌. பிள்ளையார்‌ பேச முடியாமல்‌ விக்குகிறார்‌. 
வெள்ளையம்மாவின்‌ கை பாதி தலையிலும்‌, பாதி அந்தத்‌ தூணிலும்‌ அடித்துக்‌ 
கொள்கிறது. மோகனா, தலையைத்‌ தாழ்த்திக்‌ கொள்கிறாள்‌. கோமளம்‌ மகளைப்‌ 
பற்றுக்கோலாகப்‌ பிடித்துக்கொண்டே 'போயிட்டாளே. நம்மையெல்லாம்‌ விட்டுட்டுப்‌ 
போயிட்டாளே, போகக்கூடாத இடத்துக்குப்‌ போயிட்டாளே' என்று புலம்புகிறாள்‌. 
இதுவரை எந்தச்‌ சலனமும்‌ இல்லாமல்‌ நின்ற அந்த விடலைப்பயல்‌ அம்மாவை 
ஆசுவாசப்படுத்துகிறான்‌. 


சுயம்பு அவசர அவசரமாய்க்‌ கேட்டான்‌. 


“எங்கக்கா எங்கே போயிட்டாள்‌? அய்யோ... சொல்லுங்க! என்‌ உயிரு போகுமுன்னால்‌ 


சொல்லுங்க!” 


ஆறுமுகப்பாண்டி, நிதானப்படுகிறார்‌. பத்தாண்டு காலத்திற்குப்‌ பிறகு வாராது போல்‌ 
வந்த மாமணித்‌ தம்பியை அதற்குமேல்‌ அழவிடக்கூடாது என்ற உறுதியுடன்‌ யார்‌ 
வீட்டிலேயோ யாருக்கோ நடந்ததுபோல்‌ பேசப்போகிறார்‌. முடியவில்லை. இறுதியில்‌ 


குரலே குற்றுயிராக, வார்த்தைகள்‌ கொலைபட்டு, கொலைபட்டு சுயம்புவிற்கு 


கொலைவாளாகும்படிச்‌ சொல்கிறார்‌. 


“நீ போன ஒரு வருஷத்துக்குள்ளேயே தூக்குப்‌ போட்டுச்‌ செத்துட்டாடா! செத்து 


முடிஞ்சு சிவலோகம்‌ போயிட்டாடா... தம்பி... தம்பி... ஏண்டா பேசமாட்டேங்க... 


தம்பி... தம்பி... பேசுடா... பேசுடா... ஏடா பெரியவன்‌, சித்தப்பா, நெஞ்சத்‌ தடவி 


விடுடா. சுக்கை எடுடா... சீக்கிரமா கொண்டு வாடா..." 


சுயம்பு குப்புறக்‌ கிடக்கிறான்‌. மூச்சு முட்டித்‌ தவிக்கிறான்‌. கால்கள்‌ அங்குமிங்குமாய்‌ 
ஆடின. பிள்ளையார்‌ மகனிடம்‌ வர அல்லாடுகிறார்‌. வெள்ளையம்மா மகன்‌ பக்கம்‌ 
தவழ்கிறாள்‌. கோமளம்‌ ஒரு சுக்கை எடுத்து தரையில்‌ போட்டு ஒரே கையால்‌ குத்திச்‌ 
சுக்கல்‌ சுக்கலாக்கி மைத்துனனின்‌ தலையை நிமிர்த்தி வாய்க்குள்‌. கொண்டு 
போகிறாள்‌. மகன்‌ கொண்டுவந்த தண்ண!(ரை அவன்‌ வாய்க்குள்‌ ஊற்றுகிறான்‌. 
ஆறுமுகப்பாண்டி தம்பியை மடியில்‌ கிடத்துகிறார்‌. கட்டிலில்‌ துடிக்கும்‌ அப்பாவைப்‌ 
பார்த்து அபயம்‌ கொடுக்கும்‌ முருகன்‌ கையைப்‌ போல ஆக்கிக்‌ காட்டுகிறார்‌. மோகனா 
கொண்டுவந்த இன்னொரு செம்புத்‌ தண்ணிரை எடுத்துத்‌ தம்பியின்‌ முகத்தில்‌ 


124 


அடிக்கிறார்‌. அவன்‌ லேசாய்க்‌ கண்‌ விழித்தபோது, தம்பியை அம்மாவின்‌ மடியில்‌ 
போட்டுவிட்டு உள்ளே ஓடுகிறார்‌. 


அவர்‌ ஓடிய அறைக்குள்‌ தட்டுமுட்டுச்‌ சாமான்கள்‌ கீழே விழும்‌ சத்தம்‌ கேட்கிறது. 
பூனை பயந்து போய்‌ மியாவ்‌' போடுகிறது. அடைகாக்கும்‌ கோழி கூக்குரலிடுகிறது. 
பத்து நிமிடம்‌ கழித்து வெளியே இருப்பவர்கள்‌, அவரும்‌, மரகதமாய்‌ ஆகப்போகிறாரோ 


என்று பயந்து உள்ளே போகப்‌ போனபோது, ஆறுமுகப்பாண்டி கையில்‌ ஒரு கசங்கிய 
தாளோடு வெளியே வந்தார்‌. இதற்குள்‌ அம்மாவின்‌ மடியிலேயே தலையை 
உருட்டிக்கொண்டிருந்த சுயம்பு மெல்ல எழுந்தான்‌. அண்ணன்‌ அந்தத்‌ தாளை, 
அவனிடம்‌ நீட்டினார்‌. பிறகு முகத்தைக்‌ கையால்‌ மறைத்துக்‌ கொண்டு கேவினார்‌. 


சுயம்பு, அந்தக்‌ காகிதத்தை உற்று உற்றுப்‌ பார்த்தான்‌. எட்டாம்‌ கிளாஸ்‌ எழுத்து... 
அக்காவின்‌ அதே கையெழுத்து. 


“தம்பி... என்‌ ஆசைத்‌ தம்பியே... 


“இன்னும்‌ கொஞ்ச நேரத்துல... அக்கா சாகப்‌ போறேண்டா... நீ வருவே வருவேன்னு, 
ஒரு வருஷமா வழி பார்த்து காத்துக்‌ கிடந்தேண்டா... ராத்திரியில்‌ நாய்‌ குலைக்கும்‌ 
போதெல்லாம்‌... நீதான்‌ வந்துட்டேன்னு, அக்கா பல தடவ ஓடோடி வந்து கதவத்‌ 
திறந்தேண்டா... கண்‌ நோகப்‌ பார்த்தேண்டா... நீ வரலியேடா... இன்னைக்கு 
வராட்டால்‌, நாளைக்கு வருவேன்னு இது வரைக்கும்‌ பிடிச்சு வச்ச மூச்ச இன்னைக்கு 
ஒரேயடியாய்‌ விடப்‌ போறேண்டா... நானும்‌ செத்து ஆவியாகி ஆகாயத்துல பறந்து 
உன்னைப்‌ பார்க்க முடியுமான்னு யோசிக்கேண்டா... எனக்கு ஆவின்னு இருந்தால்‌, 


அது ஒன்னத்தாண்டா சுத்தி வரும்‌. 


“தம்பி... என்‌ ராசாதி... ராசா... ஒன்ன விரட்டுன இந்த அக்காவ மன்னிச்சுடுடா... 
சத்தியமாச்‌ சொல்றேண்டா... ஊரு ஒலகத்துல... நான்‌ கலியாணம்‌ நின்ன கவலையில 
தூக்கு போட்டு செத்ததாய்‌ சொன்னாலும்‌ சொல்லு வாங்க... எலும்பில்லா நாக்கு 
எப்படி வேணுமுன்னாலும்‌ பேசட்டும்‌. என்‌ மனசு எனக்குத்தான்‌ தெரியும்‌... என்‌ உடன்‌ 
பிறப்பே... ஒன்னப்‌ பார்க்க முடியாத ஏக்கத்துல தாண்டா அக்கா சாகப்போறேன்‌... 
ஒன்ன நெனைச்ச நெஞ்சுக்கு எந்தக்‌ கலியாணமும்‌ கால்தூசிடா... இப்போ தூக்குக்‌ 
கயிற எடுக்கப்போற இந்த சமயத்துலகூட நீ எப்பவாவது வருவேன்னு என்‌ மனசுல 


125 


பட்டால்‌, இந்த உயிரு போகாதுடா... ஆனாலும்‌ நீ வரமாட்டியே... அப்பாவ மாதிரி 


ஒனக்கும்‌ வைராக்கியம்‌ உண்டே... எப்பவாவது இந்தப்‌ பக்கம்‌ வந்தால்‌... இந்தத்‌ 


தாளையே, நானா நினைச்சு வச்சுக்கடா... அக்கா போறேண்டா! ஒன்ன 


ஆவிரூபத்திலே தேடி வர்றேண்டா!” 


சுயம்பு சூனியமானான்‌. அப்படியே நிலைகுலைந்து கிடந்தான்‌. அண்ணன்‌ முதுகை 
உலுக்கியதும்‌ அவனுக்கு லேசாய்‌ உணர்வு, கண்ணீரால்‌ நனையப்போன அந்தக்‌ 
கடிதத்தை அண்ணனிடம்‌ கொடுத்து அதை மடித்துத்‌ தரும்படி சைகை செய்தான்‌. 
அண்ணன்‌ அந்தக்‌ கடிதத்தை அவன்‌ சொன்னபடியே மடித்து அவன்‌ பைக்குள்‌ போட்ட 
போது, சுயம்பு அந்தக்‌ கையையும்‌ பையையும்‌ ஒரு சேரப்‌ பிடித்தபடியே அண்ணனின்‌ 
முழங்கையில்‌, முகம்‌ போட்டு தேய்த்தான்‌. 


எல்லோரும்‌ ஆளுக்கொரு பக்கமாக விசும்பினார்கள்‌. பிள்ளையார்தான்‌ தட்டுத்‌ 
தடுமாறி 'என்‌ தம்பிய கூப்பிடுங்க. சந்தோஷப்படுவான்‌...' என்றார்‌. ஆறுமுகப்‌ பாண்டி, 
“நீ சேல வேணும்னாலும்‌ கட்டிக்கடா. ஆனால்‌. இனிமேல்‌ நீ என்கூடத்தாண்டா 
இருக்கணும்‌...” என்றார்‌. வெள்ளையம்மாள்‌ இப்போது மெலிந்த குரலில்‌ ஒரு விவரம்‌ 


சொன்னாள்‌. 


“எப்பா சுயம்பு... ஒங்க அண்ணனும்‌... மயினியும்‌ நீ போன நாளுல இருந்து ஒருத்தருக்கு 
ஒருத்தர்‌ பேசுறது இல்லப்பா. அவங்களுக்குள்ள என்ன நடந்துதோ,. ஏது நடந்துதோ. 
சண்டையுமில்ல. சமாதானமுமில்ல. நேருக்கு நேரா பார்க்கிறதும்‌ இல்ல. நீயாவது புத்தி 
சொல்லி...” 


கோமளம்‌ அப்படியே உட்கார்ந்து முகத்தைக்‌ கைகளில்‌ மறைத்துக்கொண்டு 
விம்மினாள்‌. சுயம்புவுக்கோ அக்காவின்‌ தாக்கம்‌ இன்னும்‌ போகவில்லை. ஆனாலும்‌ 


அண்ணனைக்‌ கேள்வியாய்ப்‌ பார்த்தான்‌. ஆறுமுகப்‌ பாண்டி சலிப்போடு சொன்னார்‌. 


“சாகும்போது, சங்கரா, சங்கரான்னு சொல்லி என்னடா பிரயோசனம்‌... ஒடம்புல 
போட்ட சூட்டை மறந்துடலாம்‌... ஆனா மனசுல போட்ட சூடு... அந்த சூடு இன்னும்‌ 
எரிச்சுக்கிட்டுத்தான்‌ இருக்கும்‌... காதுல ஈட்டி மாதிரி குத்துது... நான்‌ செத்தபிறகு என்‌ 
நெஞ்சு வெந்தாலும்‌ வேகும்‌. அந்த சொல்லு வேகாதுடா... சரி சரி... இப்போ எதுக்கு 


126 


அந்தப்‌ பேச்சு... பிள்ளிய தலையெடுத்துட்டால்‌, அதுவே போதும்‌. நம்ம தங்கச்சிய 
கரையேத்திட்டால்‌, அந்த சந்தோஷம்‌ ஒண்ணே போதும்‌...” 


ஆறுமுகப்பாண்டி பேசி முடித்ததும்‌, கால்‌ மணி நேரம்‌ கொடுர மெளனம்‌. 
பிள்ளையாரின்‌ இருமலையும்‌ வெள்ளையம்மாவின்‌ தும்மலையும்‌ தவிர வேறு எந்தச்‌ 


சத்தமும்‌ இல்லை. 


சுயம்பு அண்ணன்‌ மகனையே நோட்டமிட்டு அவனுக்காகவே மெளனம்‌ கலைத்தான்‌. 


“நீ என்ன ராசா படிக்கே...” 


“பிளஸ்‌ டு முடிச்சுட்டேன்‌ சித்தப்பா. ஒங்கள மாதிரியே நல்ல மார்க்‌ வாங்கியிருக்கேன்‌... 
இடம்‌ கெடச்சிட்டு. ஒங்கள மாதிரியே மெரிட்ல கிடைச்சது. பணம்‌ கட்ட முடியல. 


கட்டுறதுக்கும்‌ வசதி இல்ல. ஒங்கள மாதிரியே...” 


“என்ன மாதிரியேன்னு சொன்னே பிச்சுடுவேன்‌ படுவா... நீ நல்லா இருக்கணும்‌... 
என்னை மாதிரி ஆகாமல்‌ பெரிய என்ஜினியரா மாறனும்‌, அதுக்கு நான்‌ இருக்கேன்‌. 


மோகனாவுக்கு மாப்பிள்ள தேடலியா அண்ணாச்சி...” 


“எந்த எடமும்‌ குதிரமாட்டேங்குடா... வயசு வேற ஆயிட்டது. நீ போன துக்கத்துல 


அவளும்‌ ஒரு வருஷம்‌ பித்துப்‌ பிடிச்சு எதையோ பறிகொடுத்தவள்‌ மாதிரி இருந்தாள்‌. 
அப்புறம்‌ சரியாயிட்டாள்‌. ஒரு முப்பது வயசு மாப்பிள்ள இருக்கு... நல்ல உத்தியோகம்‌. 


ஐம்பதாயிரம்‌ சுருள்‌' கேக்காங்க. அந்த ரொக்கத்தைக்‌ கொடுத்துட்டா போதும்‌. 
அக்காளுக்குச்‌ செய்த நகை இருக்கு. வயல்‌ விக்கலாம்னா இந்த வீட்டக்‌ 


கெடுக்கணும்னே வந்தவள்‌ விடமாட்டேங்கா...” 


“நீயே சொல்லு சுயம்பு... வயல வித்துட்டு எம்‌ பிள்ள தெருவில நிக்கணுமா... ஒருத்தர்‌ 
வாழறதுக்கு ரெண்டு பேரைக்‌ காவு கொடுக்கணுமா...” 


“பொறுங்க அண்ணி. அப்பாவ... ஏண்ணா இப்படி கவனிக்காம விட்டுட்டே...” 


127 


“வாதத்துக்கு மருந்து உண்டு. பிடிவாதத்துக்கு மருந்து உண்டா. சோறு 
போடும்போதெல்லாம்‌ 'என்‌ மகன்‌ சுயம்பு சாப்பிட்டானோ இல்லையோ ன்னு 


சாப்பாட்டுத்‌ தட்டை எடுத்து வீசுவாரு... அரைப்பட்டினி. முக்கால்பட்டினி, இதனாலய 


டி.பி. வந்துட்டு. வில்லாததையெல்லாம்‌ வித்துப்‌ பாத்துட்டேன்‌. மருந்தே வேண்டாம்னு 
சொல்றாரு... நீ வந்துட்ட இல்ல... இனிம சரியாயிடும்‌. ஏதாவது சாப்புடுடா. இந்த 


வீட்ல எவளும்‌ கேட்கமாட்டாளே...” 


கோமளம்‌, சமையலறைக்குள்‌ போனபோது, சுயம்பு, “நில்லுங்க அண்ணி, இவ்வளவு 


நடந்த பிறகும்‌ என்‌ வயித்துல எதுவும்‌ இறங்குமா...” என்றான்‌. பிறகு சிறிது 
இடைவெளி கொடுத்துப்‌ பேசினான்‌. 


“நாளைக்கு டவுன்ல... ஒன்‌ பேரு என்னடா... மோகனா... சட்டுனு ஞாபகம்‌ வரல... 
நாளைக்கு நீ என்‌ கூட கோணச்சத்திரத்துக்கு வா... ஒன்பேர்ல பாங்க்ல ஒரு 


அக்கவுண்ட்‌ போடணும்‌. 'கோல்ட்‌' கார்டு வச்சிருக்கேன்‌... உன்பேர்ல ஐம்பதாயிரம்‌ 


ரூபாய்‌ கட்டிடுறேன்‌... அந்த வட்டியில நீ படிக்கணும்‌. மற்ற செலவுக்கு நான்‌ மாதா 
மாதம்‌ அனுப்புறேன்‌. நீ என்‌ கண்ணு முன்னாலய என்ஜினியராகணும்‌... அப்புறம்‌ 
அண்ணாச்சி அப்பாவ நாளைக்கே டவுன்ல ஆஸ்பத்திரியில சேர்க்கணும்‌... எவ்வளவு 
செலவானாலும்‌ சரி... மோகனா கலியாணத்துக்கு எவ்வளவு கேட்டாலும்‌ சரின்னு 
சொல்லுங்க... டெல்லிக்குப்‌ போனதும்‌ பணம்‌ அனுப்பி வைக்கேன்‌. மோகன்‌. இங்க 
வாடா. என்‌ மருமகளே நீயும்‌ இவனும்‌ இப்படித்தான்‌ தோராயமா இருப்பீங்கன்னு 
உங்களுக்கு டிரஸ்‌ எடுத்துட்டு வந்திருக்கேன்‌...” 


பிள்ளையார்‌, இப்போது கொஞ்சம்‌ தெளிவாகப்‌ பேசினார்‌. 


“நாங்களும்‌ ஒன்ன படாதபாடு படுத்திட்டோம்‌... அப்புறம்‌ டாக்டருக்கு படிக்கிற 


பையன்‌ டேவிட்‌ சொன்னப்புறம்தான்‌ எனக்கே புரிஞ்சுது... நீ தனிப்‌ பிறவியாம்‌... நீ 
போன வேகத்துலய சேலையக்‌ கட்டிட்டு வந்திருந்தாக்கூட சேர்த்திருப்பேன்‌. நீ எந்தத்‌ 


திசையில போனேன்னுகூட தெரியாம போச்சே ஒரு லட்டர்‌ போடக்கூடாதாடா? 


இவ்வளவு பணமும்‌ ஏதுடா...” 


“நான்‌ ஒங்க ரத்தம்பா, கட்டுக்குத்தகைக்கு எடுக்கிற நிலத்து வெள்ளாமையில 


128 


கால்படிகூட அதிகம்‌ எடுக்காதவருக்குப்‌ பிறந்தவன்‌. ஒரு பைசாகூட தப்பான வழியில 


சம்பாதிக்கல. இப்போ டேவிட்‌ எங்க இருக்கார்‌. அந்த ஆம்பளப்‌ பசங்க எப்படி 


இருக்காங்க...” 


“டேவிட்‌ ஆரம்பத்துல வந்தான்‌... என்னமோ இங்க யாரும்‌ முகம்‌ கொடுத்து 
பேசுறதில்ல. அந்தப்‌ பயல்களும்‌ ரெண்டு மூணு தடவை வந்தாங்க. அதோட சரி.” 


“மலர்‌ எப்படி இருக்காள்‌ மோகனா...” 


“எவனோ இழுத்துட்டுப்‌ போயி அலக்கழிச்சு பிள்ளையும்‌ வயிறுமா விட்டுட்டான்‌. 
என்ஜினியர்னு நம்புனாள்‌. புளியமரத்தைப்‌ பிடிச்சேன்னாள்‌. கடைசியல அதுல தூக்குப்‌ 


போடாம ஓடி வந்துட்டாள்‌.” 


சுயம்பு எழுந்தான்‌. அக்காள்‌ இருந்த அறையைப்‌ பார்த்து நடந்தான்‌. அந்த அறையைச்‌ 
சுற்றிச்‌ சுற்றிப்‌ பார்த்தான்‌. அந்த இடத்திலேயே பீரோ, தூசி படிந்து கிடந்தது. 
அக்காளின்‌ படம்‌ வாடிப்‌ போன மாலையோடு தொங்கியது. அவன்‌ தனித்திருக்க, 
அந்தக்‌ கதவைச்‌ சாத்தப்‌ போனபோது, கோமளமும்‌, மோகனாவும்‌ கைகளைப்‌ 
பிசைந்தபடி அங்கே வந்தார்கள்‌. அவன்‌ ஒருத்தருக்குப்‌ பேசுவது இன்னொருத்தருக்கு 


அர்த்தம்‌ புரியாததுபோல்‌, பொதுப்படையாகச்‌ சொன்னான்‌. 


“கவலைப்படாதீங்க... நீங்க ரெண்டு பேரும்‌ செய்த காரியங்களைப்‌ பற்றி நான்‌ 
யாருகிட்டயும்‌ மூச்சு விட மாட்டேன்‌. என்‌ மனசுல கூட திருப்பி வரவழைச்சு யோசிக்க 
மாட்டேன்‌. இப்பவாவது ஒரு உதவி செய்யுங்க. எனக்குத்‌ தாயாகிப்போன என்‌ அக்கா 


அறையில என்னத்‌ தனியா விடுறீங்களா...” 


சுயம்பு கண்ணிரும்‌ கம்பலையுமாய்க்‌ கதவைச்‌ சாத்தினான்‌. 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 42 


அந்தச்‌ சேரியின்‌ சேரிக்கு ஒரு காலத்தில்‌ வெறுங்‌ காலோடு நடந்த சுயம்பு இப்போது 


மேகலையாய்‌ காரோடு போனான்‌. 


129 


அதே அந்த வெள்ளைக்‌ கார்‌, வெளியே உள்ள பிரதான சாலையின்‌ ஓரத்தில்‌ 
நின்றபடியே, குறுகலான அந்தச்‌ சேரிப்பாதைக்குள்‌ போக முடியுமா என்பதுபோல்‌ 
அங்குமிங்குமாய்‌ பாவலாப்‌ போட்டு பதுங்கிப்‌ பதுங்கி முன்னாலும்‌ பின்னாலும்‌ 
நகர்ந்தது. இப்போது, அப்போதைய தேநீர்க்கடையை ஹோட்டலாக்கிக்‌ கொண்டவர்‌, 
தற்செயலாக வெளியே வந்தார்‌. அந்தக்‌ காரின்‌ கவர்ச்சிக்கு உட்பட்டு “உள்ளே 


போகாதுங்க...” என்றார்‌. 


அந்தக்‌ கார்‌ அங்கேயே ஓரம்‌ கட்டப்பட்டது. முன்னாலிருந்து நீலிமாவும்‌ மார்கரெட்டும்‌, 
பின்னாலிருந்து குஞ்சம்மாவும்‌ லட்சுமியும்‌ ஆளுக்கு ஒரு வழியாக இறங்கினார்கள்‌. 
பிறகு உள்ளே எட்டிப்பார்த்து இருவருமே கையை நீட்டினார்கள்‌. மேகலை 
நஸிமாவுடன்‌ வெளியே வந்தாள்‌. கூத்தாண்டவர்‌ கோவிலில்‌ உடைத்த - உடைபட்‌। 


வளையல்களுக்குப்‌ பதிலாக, வெள்ளையும்‌ மஞ்சளும்‌ கலந்த பிளாஸ்டிக்‌ 
வளையல்களைப்‌ போட்டிருந்தார்கள்‌. மற்றவள்களைப்‌ போலவே கொண்டை 


நிறையப்‌ பூக்குவியல்‌. அதே வெளிர்‌ மஞ்சள்‌ புடவை, பட்டுச்சேலை தான்‌. 


அவர்களைப்‌ பார்த்ததும்‌ 'லேடி லயன்கள்‌' என்று நினைத்தவர்கள்‌, வேட்டிகளை 
இழுத்துப்‌ போட்டு, முகங்களை நிமிர்த்தி, தங்களின்‌ வேண்டுகோள்படி, அவர்கள்‌ 
அங்கே வந்திருப்பதாக ஒரு அனுமானம்‌ காட்டினார்கள்‌. மேகலை, ஆவலை அடக்க 
முடியாமல்‌ 'குருவக்கா - பச்சையம்மா இருக்காங்களா” என்று கேட்டாள்‌. 
கூடியவர்களின்‌ முகம்‌ சுண்டியது. ஹோட்டல்காரர்‌, அந்தக்‌ கொண்டை 
முகத்திற்குள்ளும்‌, சேலை உடம்பிற்குள்ளும்‌ லுங்கி கட்டிய சுயம்புவை அடையாளம்‌ 
கண்டு இளக்காரமாய்ச்‌ சிரித்தார்‌. மற்றவர்களைப்‌ பார்த்துக்‌ கண்‌ சிமிட்டினார்‌. 
அப்போதுதான்‌, எல்லோரும்‌ உற்றுப்‌ பார்த்தார்கள்‌. இப்போது வேட்டிகளையும்‌ 
லுங்கிகளையும்‌ டவுசர்கள்‌ தெரியும்படி மடித்துக்‌ கட்டி னார்கள்‌. காட்டினார்கள்‌. 


அடே... இதுகளா... 


அந்த அறுவரும்‌, சேர்ந்தாற்போல்‌ நடந்தார்கள்‌. அந்தப்‌ பாதையிலிருந்து ஒரு ஒற்றைப்‌ 
பாதை பிரியப்‌ போன இடத்தில்‌ மேகலை லேசாய்‌ நின்றாள்‌. அப்போது 


“ஒம்போதுகடா... எல்லாம்‌ கில்ட்‌ நகைடா” என்ற பேச்சு. அந்த ஏரியாவுக்கு முன்பு 


சம்பந்தப்படாதவர்கள்‌ மாதிரியான நாகரிக உடைக்காரர்கள்‌. லட்சுமி திட்டப்‌ 


130 


போனபோது சிரிப்பாய்‌ சிரித்தவர்களை எரித்துப்‌ பார்த்தபடியே, மேகலை, அவள்‌ 
உள்ளங்கையை அழுத்தினாள்‌... லட்சுமியின்‌ வாயை ஆன்‌ செய்யவும்‌ ஆப்‌ செய்யவும்‌ 


அது தான்‌ ஸ்விட்ச்‌ என்பதுபோல்‌. மேகலை, நல்ல சாலை போடப்பட்ட அந்தப்‌ 


பகுதியை நின்று கவனித்தாள்‌. மளிகைக்கடை, இப்போது பல்பொருள்‌ அங்காடியாய்‌ 
மாறிவிட்டது. அதே கடைக்காரர்தான்‌. உடையில்‌ மாற்றமில்லை. ஆனால்‌ 
தோரணையில்‌ ஒரு துரைத்தனம்‌. தொலைவில்‌ தெரிந்த அப்போதைய பளிங்குக்‌ 
கட்டிடம்‌. இப்போது அக்கம்‌ பக்கமும்‌ கிளைவிட்டு ஒரு குட்டி நகரமாகத்‌ தோன்றியது. 


மேகலை, அந்தச்‌ சேரியின்‌ சேரிக்கான வளைவுப்‌ பாதைக்குள்‌ திரும்பினாள்‌. 


உதட்டைச்‌ சப்புக்‌ கொட்டினாள்‌. மாற்றம்‌ ஏதுமிருந்தால்‌, அது மோசமான மாற்றம்‌. 
அதே குட்டை. அநேகமாக அப்போதைய தண்ணிர்தான்‌. பல மடங்கு நாற்றம்‌ 
கொசுக்களின்‌ தொகையும்‌ மக்கள்‌ தொகையைப்போல்‌ பெருகியிருந்தது. அதே 
எலிவளைப்‌ பொந்துகள்‌, அதே கோழிக்கதவுக்‌ குடிசைகள்‌, அதே தகர டப்பா சுவர்கள்‌. 


சிறிது பின்வாங்கிய தோழிகளை இழுத்துப்‌ பிடித்த படியே, மேகலை, ஊரில்‌, 
வீட்டுக்குப்‌ போன வேகத்தைப்‌ போல்‌ ஒரு வேகத்துடன்‌ நடந்தாள்‌. அங்கிருந்த எல்லா 
அலிகளும்‌, கும்பல்‌ கும்பலாய்‌ ஓடி வந்தார்கள்‌. மேகலை, முதலில்‌, தெரிந்த மேட்டுக்‌ 
குடிசைக்குள்‌ எட்டிப்‌ பார்த்தாள்‌. புடவையின்‌ உட்பக்கத்தை வெளிப்பக்கமாக்கி, 
'புதுச்சேலை' கட்டிக்கொண்டிருந்த குருவக்கா, சிறிது அசந்து நின்றாள்‌. பிறகு புடவை 
முனையை அப்படியே விட்டுவிட்டு “அடியே என்‌ ராசாத்தி” என்று கட்டிப்‌ பிடித்துக்‌ 
கொண்டாள்‌. அந்த அணைப்பின்‌ சுகத்தோடு, மேகலை, அவள்‌ தோளில்‌ கிடந்தபோது, 
அவள்‌ தோழிகள்‌ கொசுக்கடித்த கால்களை ஒன்றோடொன்று தேய்த்தார்கள்‌. நீலிமா 
தன்னை இம்சை செய்த கொசுக்களை டோலக்கை அடித்து அடித்துத்‌ துரத்தப்‌ 


போனாள்‌. 


மேகலை, குருவக்காவின்‌ தோளிலிருந்து விடுபட்டு லேசாய்க்‌ கேட்டாள்‌. 


ம்ம்‌ ப்‌ பூ ்‌ ப்‌ LD} FAM, 
எங்கம்மா... எப்படி இருக்காள்‌ 


“ஏதோ இருக்காள்‌.” 


131 


“எப்படிக்கா என்னை அடையாளம்‌ கண்டே...” 


“நாங்க நெனச்சாக்கூட ஒன்ன மறக்க முடியாதுடி. நாங்கதான்‌ ஒன்ன கடத்துனோம்னு 


போலீஸ்காரங்க எங்களப்‌ படுத்தன பாடு... அடிச்ச அடி... அவனுவ வீட்டிலயும்‌ ஒரு 
பொட்டை விழ. இப்போகூட பழைய கேஸ்‌ இருக்குதுன்னு புதுப்‌ போலீஸ்காரன்‌ கூட 
கேப்பான்‌. அவங்களே ஒன்ன அடிச்சுக்‌ கொன்னுருப்பாங்களோன்னு எங்களுக்கும்‌ 
பயம்‌. அந்தப்‌ பயத்தை பயந்துகிட்டே சொன்ன பிறகுதான்‌ போலீஸ்காரன்‌ எங்கள 


விட்டு வச்சான்‌.” 


“ஒங்கள ரொம்ப சிரமப்படுத்திட்டேன்‌. என்ன மன்னிச்சிடுங்க...” 


“நீதான்‌ எங்கள மன்னிக்கணும்‌. ஒரு தடவ ஒன்ன டில்லியில்‌ காருக்குள்ள பார்த்ததாய்‌ 
பத்தாவது வகுப்புக்‌ காரி பாத்திமா சொன்னாள்‌. டில்லியில டி.வி.யிலயும்‌ பார்த்ததா 


சொன்னாள்‌. நான்‌ நம்பலை.” 


“அவள்‌ எங்கே இருக்காள்‌ குருவக்கா?...” 


“அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பம்பாய்‌ போனாள்‌. ஒன்ன மாதிரி நல்லா ஆனாளோ, 
இல்ல எங்களமாதிரி பீச்சு பீச்சா திரிஞ்சுட்டு அலையுறாளோ... அக்காளால இப்ப 
முடியலைடி... நம்மளுல ஒன்ன மாதிரி ஆயிரத்துல ஒன்றுதானே கரையேறுது... அந்த 
வகையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்‌. இப்படிச்‌ சந்தோஷப்‌ பட்டது, ஒரு தடவ 


எங்கம்மா இங்க வந்து என்ன பார்த்துவிட்டுப்‌ போனபோதுதான்‌ இப்போ என்‌ மகள்‌ 


வந்திருக்காள்‌.” 


மேகலை, குருவக்காவின்‌ தலையை நிமிர்த்தினாள்‌. நகத்தைக்‌ கடித்துக்கொண்டிருந்த 
தோழிகளைப்‌ பார்க்காமலே, அவள்‌ நெற்றியில்‌ முத்தமிட்டாள்‌. முகம்‌ 
மேடுபள்ளமாகிவிட்டது. பழைய அழகு கலைந்து போனது. புருவங்களுக்குக்‌ கீழே 
கருப்புத்‌ திட்டுகள்‌. அசத்தலான கண்கள்‌ இருந்த இடத்தில்‌, வெறும்‌ குழிகள்‌. முர்கே 
மாதா பழைய குருவக்கா எங்கே போனாள்‌... உடம்பைக்‌ குலுக்காமலே பேசுவாளே... 
இப்போது அந்தப்‌ பேச்சின்‌ வேகம்‌ தாங்காமல்‌, உடம்பு தானாய்‌ குலுங்குதே. அதே 
அந்த சிரட்டைப்‌ பொட்டு முகம்‌. எப்படி சில்லு சில்லாய்ப்‌ போனது... 


132 


குருவக்கா மேகலையை வழிநடத்தினாள்‌. கூடவே, அந்த டில்லிக்காரிகளும்‌ 
போனார்கள்‌. அவர்களுக்குப்‌ பின்னால்‌ ஒரு அலிப்பட்டாளம்‌. நீலிமா அங்குமிங்குமாய்‌ 
பொறுக்கிய தமிழ்‌ வார்த்தைகளை அவர்கள்‌ காதுகளில்‌ போட்டுப்‌ போட்டுக்‌ 


காட்டினாள்‌. “என்னடி... ஒம்மாள... கபிரீச்சிங்களா...” 


மேகலை கிழிந்த சேலைகளில்‌ உடம்பே கிழிபட்டது போல்‌ தோன்றிய அந்தப்‌ பஞ்சைப்‌ 
பராரிகளைப்‌ பார்க்க மனமிருந்தும்‌, முகம்‌ அதற்கான திராணியை இழந்தது போல்‌ 
நடந்தாள்‌. அந்தக்‌ குடிசை வாசலுக்குள்‌ நின்று முர்கே தேவியின்‌ படத்துக்கு முன்னால்‌ 
காலும்‌ தலையும்‌ ஒன்றை ஒன்று தொட, முடங்கிக்‌ கிடந்தவளைப்‌ பார்த்து... 


“எம்மா... எம்மா...” 


முடங்கிக்‌ கிடந்த உருவம்‌ கூப்பிட்ட குரல்காரியின்‌ முகத்தைப்‌ பார்க்காமலே “சுயம்பு... 
சுயம்பு என்‌ மவளே' என்று வாரிச்சுருட்டி எழுந்தது. மேகலையின்‌ உடையையும்‌ நகை 
நட்டுக்களையும்‌ பக்கத்தில்‌ நின்ற தோழிகளின்‌ மிடுக்கையும்‌ பார்த்து 
அணைக்கப்போன கைகளை அப்படியே வைத்துக்கொண்டது. அதற்குள்‌ மேகலை 
'அம்மா அம்மா' என்று அடிவயிற்றிலிருந்து குரலெழுப்பி, அவளை அணைத்துக்‌ 
கொண்டாள்‌. சிக்கெனப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. சிறுகச்‌ சிறுக அழுகை, பதில்‌ அழுகை 
பச்சையம்மா மேகலையின்‌ முகத்தை நிமிர்த்தி, மாறிமாறி முத்தமிட்டாள்‌. அவள்‌ 
கையைத்‌ தனது கையில்‌ பிடித்துக்‌ கொண்டே பாருங்கடி என்‌ மவளை என்பது மாதிரி 
வெளியே பார்த்தாள்‌. பச்சையம்மாவின்‌ லட்சணக்‌ கருப்பு முகமும்‌, இப்போது மேக 


மூட்டமாய்த்‌ தெரிந்தது. நாட்டுக்கட்டை உடம்பு சீக்குக்‌ கட்டையாய்‌ மாறி விட்டது. 


இதற்குள்‌ 'குட்டி' அலிகள்‌, அங்குமிங்குமாய்‌ ஓடி, நாற்காலிகளைக்‌ கொண்டு வந்தன. 
மூன்றே மூன்று நாற்காலிகள்தான்‌ கிடைத்தன. அதுவும்‌ 'சராசரி' சேரிக்‌ காரர்களின்‌ 
வீடுகளில்‌ கிடைத்தவை. நீலிமாவும்‌, நஸிமாவும்‌ அதில்‌ உட்காரப்‌ போனபோது, 


மேகலை அவர்களைக்‌ கொஞ்சலாகவும்‌ கெஞ்சலாகவும்‌ பார்த்துவிட்டு, 
குருவக்காவையும்‌, பச்சையம்மாவையும்‌, அவற்றில்‌ பலவந்தமாக உட்கார வைத்தாள்‌. 


பச்சையம்மா ஒப்பாரி போல்‌ குரலிட்டாள்‌. 


133 


“நீ இப்படிச்‌ சொல்லாம கொள்ளாமப்‌ போகலாமா மகளே... இந்தப்‌ பாவிய போலீஸ்‌ 
வந்து ஒன்ன ஒப்படைக்கும்படி கேட்டுது. அதுல ரெண்டு பல்லு போயிட்டு... ஒரு காலு 
ஊனமாயிட்டு... இப்போ ஒன்னரைக்‌ காலுலதான்‌ நடக்கேன்‌. நானாவது குற்றவாளி. 
குருவக்கா என்ன செய்தாள்‌, மூணு மாசம்‌ ஆஸ்பத்திரியில கெடந்தாள்‌. 'அதுல' மிதிச்ச 
மிதில இப்போ அவளுக்கு 'ஒண்ணுக்கு' சரியா போகமாட்டக்கு... அவஸ்தைப்‌ 


படறாள்‌.” 


“பழைய கதை எதுக்கு பச்சம்மா... நமக்கு சந்தோஷம்‌ என்கிறதே ரொம்பக்‌ குறைச்சல்‌. 
அதை வேற மேலும்‌ குறைக்கணுமா... சுயம்பு. எப்படி இருக்கே... நீ நல்லா இருக்கது 
நாங்க நல்லா இருக்கதுமாதிரி இருக்குடி.” 


“ரெண்டுபேரும்‌ என்கூட டில்லிக்கு வந்துடுங்க.” 


“வேண்டாண்டி... நான்‌ இங்க இல்லாட்டா... இவளுவள போலீஸும்‌, 
பொறுக்கிங்களும்‌, சீரழிச்சுடுவாங்க நான்‌ இருக்கக்கண்டிதான்‌ அவங்க கையில காலுல 


விழுந்து இவளுவ வயித்துல அடிபடாம பார்த்துக்கறேன்‌.” 


“அப்போ எங்கம்மாவ மட்டுமாவது கூட்டிட்டுப்‌ போறேன்‌.” 


“எனக்குக்‌ கை ஒடிஞ்சதுமாதிரி இருக்கும்‌. இருந்தாலும்‌ கூட்டிட்டுப்‌ போ. இவ்வளவு 
நாளும்‌ ஒன்னத்‌ தான்‌ நெனைச்சுட்டிருந்த அப்பாவி... ஒன்‌ பக்கத்துல இருந்தாத்தான்‌ 
இன்னும்‌ கொஞ்ச நாளைக்காவது உயிரோட இருப்பாள்‌.” 


பச்சையம்மா, எழுந்தாள்‌. மேகலையைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்கொண்டு “மவளே, மவளே... 
நீ என்ன மறக்கலை மகளே. அந்த ஆஸ்பத்திரியில பார்த்த அதே மகளாத்தான்‌ 
இருக்கே மகளே!” என்று பழைய பச்சையம்மாவாய்‌ அதே மாதிரி அரற்றியபோது 


“ஆம்புள கெடைக்காம இப்போ பொட்டைக்கு பொட்டையே கட்டிப்‌ பிடிக்கீங்களா?” 


எல்லோரும்‌ எதிர்த்திசையைப்‌ பார்த்தார்கள்‌. 


134 


ஏழெட்டு போலீஸ்காரர்கள்‌, அவர்கள்‌ மத்தியில்‌ இடுப்பில்‌ துப்பாக்கி வைத்த 
இன்ஸ்பெக்டரோ சப்‌ இன்ஸ்பெக்டரோ. எஞ்சியவர்கள்‌ கையில்‌, லத்திக்‌ கம்புகள்‌ 
'மிஞ்சின'. அவர்களின்‌ கனமான பூட்ஸ்‌ கால்கள்‌ ஆங்காங்கே பள்ளங்களை 
ஏற்படுத்தின. துப்பாக்கி அதிகாரி, லத்திக்கம்பை அங்குமிங்குமாய்‌ ஆட்டியபடியே 


குருவக்காவைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. 


“இந்தப்‌ பொட்டைங்கள எப்போடா இறக்குமதி செய்தே... இந்தத்‌ தொழிலுக்கு ஆளு 


பத்தலையா?” 


குருவக்காவும்‌, பச்சையம்மாவும்‌ பதறிப்போய்‌ எழுந்தார்கள்‌. “உட்காருங்க சார்‌... 
உட்காருங்க சார்‌...” என்று தங்களது நாற்காலிகளை அவர்கள்‌ பக்கமாய்‌ இழுத்துப்‌ 
போட்டார்கள்‌. துப்பாக்கிக்காரர்‌ மேகலையை ஏற இறங்கப்‌ பார்த்தார்‌. அவள்‌, 


தன்னையே, தனது துப்பாக்கியையோ அங்கீகரிக்காததில்‌ ஒரு ஏமாற்றம்‌, கர்வபங்கம்‌. 


“அந்தப்‌ பொட்டப்பயல்‌ எழுந்திருக்க மாட்டானோ! எதுவும்‌ எக்ஸ்ட்ராவா 


மொளச்சிருக்கோ... டேய்‌, பொட்டை! வாடா இங்கே!” 


மேகலை, நிதானமாக எழுந்தாள்‌. அவளைப்‌ பிடித்திழுத்த டில்லிக்காரிகளை உதறித்‌ 
தள்ளிவிட்டு, அவர்‌ முன்னால்‌ ஓடிப்போய்‌ நின்றாள்‌. இடுப்பில்‌ கை வைத்த படியே ஒரு 


சந்தேகம்‌ கேட்டாள்‌. 


“நீங்க போலீஸ்தானே! இந்த காக்கி யூனிபாரம்‌ உங்கதுதானே!” 


துப்பாக்கிக்காரர்‌ கோபத்தை அடக்கிக்கொண்டு, மேகலையைப்‌ பேசவிட்டார்‌. சரிந்து 


போகப்போன லத்திக்‌ கம்புகளை கையமர்த்தினார்‌. 


“எதுக்குக்‌ கேட்டே முன்னால்‌, போலீஸ்காரங்களை “உங்கள்‌ நண்பன்‌'னு 
சொல்லுவாங்க... ஒரு குடிமகனையோ, மகளையோ ரெண்டுமே இல்லாமப்போன 


எங்களையோ மரியாதை போட்டு பேசணுமுன்னு சட்டம்‌ சொல்லாமச்‌ சொல்லுது. 


135 


அதனால்தான்‌ கேட்டேன்‌! நீங்க போலீஸ்காரங்களா தெரியலை; ஒருவேளை 


போலீஸ்ல இருந்து காக்கி யூனிபாரத்தை திருடுன பொறுக்கிப்‌ பசங்களாய்‌...” 


மேகலையால்‌ மேற்கொண்டு பேச முடியவில்லை. கீழே விழுந்து கிடந்தாள்‌. வாயில்‌ 
ரத்தம்‌. துப்பாக்கிக்காரரின்‌ பூட்ஸ்கால்‌ இன்னும்‌ காலைத்‌ தூக்கிய நிலையிலேயே 


தாண்டவத்திற்குத்‌ தயாராகியபோது, அவரது வாய்‌ வார்த்தைகளால்‌ சுட்டன. 


“என்னடா நெனச்சே பொட்டப்பயலே... வெள்ளைக்‌ கார்ல கஞ்சா கடத்தினா 
விட்டுடுவோமா. ஒவ்வொரு பொட்ட வீடா சோதனை போடுங்கப்பா. எத்தனை 
கிலோடா கொண்டு வந்தே... ஒன்ன பாலோ செய்துக்கிட்டுத்தான்‌ இருக்கோம்‌: 
காலையிலேயே வந்து இந்த பச்சையம்மாகிட்டே காதுல மந்திரம்‌ போடுறியா...” 


சப்‌-இன்ஸ்பெக்டர்‌ ஓங்கிய காலை, மேகலையின்‌ முகத்துக்கெதிராய்‌ கொண்டு 


போகப்போனபோது... 


“டேய்‌ போலீஸ்‌ பொறுக்கி... ஒன்‌ வீட்லயும்‌ பொட்டை விழும்டா, கூசாம பொய்‌ 


சொல்றியே. இதுக்கே நீயும்‌ ஒரு பொட்டையாப்‌ போவே... எங்கே என்‌ ராசாத்தி மேல 


கால்‌ வை பார்க்கலாம்‌...” 


சப்‌-இன்ஸ்பெக்டர்‌ அசந்தார்‌. தன்னை ஒரு பொட்டப்பயல்‌ - அதுவும்‌ பச்சையம்மா, 


அப்படிக்‌ கேட்டதில்‌ அதிர்ந்து போன அந்தத்‌ துப்பாக்கி, குருவக்காவை ஆறுதலாகப்‌ 
பார்த்தது. அவளும்‌ ஆவேசப்பட்டாள்‌. 


“இப்படித்‌ தராதரம்‌ தெரியாமக்‌ குதிக்கீங்களே... நீங்க உருப்படுவீங்களா. போன மாசம்‌ 
மாமுல்‌ கட்டுனோம்‌. இந்த மாசம்‌ இன்னும்‌ கட்டலன்னு இப்படியா குதிக்கது. 


பிச்சக்காச நேராய்‌ கேளேய்யா!” 


குருவக்காவும்‌ கீழே விழுந்தாள்‌. ஆனால்‌ மேகலை எழுந்தாள்‌. இதற்குள்‌, பித்து பிடித்து 
நின்ற, நீலிமா, சப்‌-இன்ஸ்பெக்டர்‌ கையைப்‌ பிடித்து இழுத்தாள்‌. லட்சுமி 'என்னைச்‌ 
சுடுடா' என்று முந்தானையைக்‌ கீழே போட்டு விட்டு, மார்பைக்‌ காட்டினாள்‌. அதே 


சமயம்‌, ஆறு போலீஸ்காரர்களும்‌ அந்த அலிக்‌ குடிசைகளை சிதைத்து சின்னா பின்னம்‌ 


136 


செய்து கொண்டிருந்தார்கள்‌. பல மொட்டையாயின. சில கட்டையாயின. மண்‌ 
பானைகள்‌ சில்லு சில்லாய்‌ நொறுங்கின. ஈயப்‌ பானைகள்‌ அந்தப்‌ பழைய குட்டையில்‌ 
விழுந்தன. குடிசைகளைக்‌ காப்பாற்ற ஓடிய பல அலிகள்‌, திரெளபதிகளாக நின்றனர்‌. 
இதற்குள்‌ நீலிமா குரல்‌ கொடுத்தாள்‌. 


“போலீஸ்‌ மர்தாபாத்‌... போலீஸ்‌ மர்தாபாத்‌.” 


அந்த மர்தாபாத்‌ என்ற வார்த்தையின்‌ பொருள்‌ புரியாத அத்தனை பேரையும்‌ அந்த 
வார்த்தை எப்படியோ பற்ற வைத்தது. ஒவ்வொரு உடம்புக்குள்ளும்‌ ஒரு நெருப்பு 
ஜ்வாலை எரிந்தது. அடிபட்டு நோகும்‌ அத்தனை அலிகளும்‌ கிலி விட்டுப்‌ போனது 
போல்‌ போலீஸாரை சூழ்ந்தார்கள்‌. ரத்த சாட்சியோடு கத்தினார்கள்‌. இதற்குள்‌ அந்தக்‌ 
காட்டுத்‌ தீயின்‌ உஷ்ணத்தால்‌ சூடு வந்தவர்கள்‌ ஒன்று சேர்ந்தார்கள்‌. அந்தச்‌ 
சேரியிலுள்ள சராசரிகளும்‌, இப்போது அசாதாரணங்களாத்‌ திரண்டனர்‌. தடியடிக்‌ 
கம்புகளைத்‌ தாவிப்‌ பிடித்தார்கள்‌. எங்கிருந்தெல்லாமோ ஓடி வந்தார்கள்‌. வெளிமன 
அவமானச்‌ சுவடுகளும்‌ அவற்றின்‌ எச்சங்களான அச்சங்களும்‌ அடிமனக்‌ 
கோபாவேசத்திற்கு வழிவிட்டன, தெரு நாய்கள்‌, வேட்டை நாய்களாயின. 


வீட்டுப்பூனைகள்‌ காட்டுப்‌ பூனைகளாயின. உள்ளேயும்‌, வெளியேயும்‌ ஒரே சத்தம்‌. 


தொலைவிலிருந்து கல்விச்சு... அருகிலிருந்து எழுத்தில்‌ கொண்டுவர முடியாத இதயம்‌ 
பதித்த வசவுகள்‌... சிலர்‌ ஆவேசப்பட்டு உடைகளைத்‌ தூக்கியதும்‌ உண்மைதான்‌. 
அந்தச்‌ சேரியே பற்றி எரிவது போலிருந்தது. வயிற்றில்‌ எரிந்தது, அந்த வளாகத்தையே 
எரிப்பதுபோல்‌ தோன்றியது. சரமாரியான கல்விச்சு. கதவடைப்பு. அந்தப்‌ போலீஸ்‌ 
அதிகாரி துப்பாக்கிப்‌ பக்கம்‌ கையைக்‌ கொண்டு போனார்‌. மேகலை அந்தத்‌ 
துப்பாக்கியின்‌ குழாயைத்‌ தனது கைகளால்‌ மூடினாள்‌. உடனே டில்லிக்காரிகள்‌ 
அவளையும்‌ அந்தத்‌ துப்பாக்கிக்காரரையும்‌ அங்கு மிங்குமாய்‌ தள்ளினார்கள்‌. கூச்சல்‌ 
போட்டார்கள்‌. குமுறிக்‌ குமுறி முழங்கினார்கள்‌. ஏச்சுக்கள்‌, அந்த ஏரியாவின்‌ 


எல்லையைத்‌ தாண்டின. 


அந்த போலீஸ்‌ ஆசாமி, அதிர்ச்சியடைந்தார்‌. ஆழம்‌ தெரியாமல்‌ காலை விட்ட கவலை. 
துப்பாக்கியால்‌ சுட்டால்‌ எத்தனை பேர்‌ சாவார்கள்‌? எஞ்சியவரை என்ன 
செய்யமுடியும்‌? ஆறே ஆறு லத்திக்கம்புகள்‌ என்ன செய்ய முடியும்‌? அவர்‌ பின்வாங்கப்‌ 
போனார்‌. “இரவில்‌ ரதகஜ துரக பதாதிகளோடு வரலாம்‌' என்றால்‌, ஒரு வழியடைப்பு. 


போதாக்குறைக்கு, பென்சிலும்‌ குறிப்பு நோட்டுமாய்‌ ஏழெட்டுப்பேர்‌. செகரட்டேரியட்‌ 


137 


பிரஸ்மென்‌... வீட்டுக்குத்‌ திரும்பியவர்கள்‌, சத்தம்‌ கேட்டு வந்ததுபோல்‌ தெரிந்தது. 
ஜோல்னாப்‌ பையை ஒரு கையால்‌ தடவி மறுகையால்‌ மோவாயைத்‌ தடவி 
அங்குமிங்குமாய்‌ சூழ்ந்தார்கள்‌. மேகலையிடம்‌ ஒரு பேட்டி, நீலிமாவிடம்‌ ஒரு பேச்சு. 


பச்சையம்மாவிடம்‌ ஒரு கிசுகிசுப்பு. துப்பாக்கிக்காரரிடம்‌ ஒரு குறுக்கு விசாரணை. 


இதற்குள்‌, ஒரு அலிஸ்டெண்ட்‌ கமிஷனர்‌ ஒரு பெரும்‌ படையோடு வந்தார்‌. எந்த 
டெலிபோன்‌ சொன்னதோ. அங்கே நின்ற செய்தியாளர்களைப்‌ பார்த்ததும்‌ அவரது 
இரும்புமுகம்‌, கரும்பு முகமானது. தடியடிக்கு ஆணையிடப்‌ போனவர்‌, தடியடி 
பட்டவர்போல்‌ தவித்தார்‌. பத்திரிகைக்‌ காரர்களையே உற்றுப்‌ பார்த்தார்‌. 'இந்து' ரவி, 
'எக்ஸ்பிரஸ்‌' கோபால்‌, 'தினத்தந்தி' சுகுமார்‌, 'தினமலர்‌' நூருல்லா, 'பிடிஐ' 
வெங்கடேஷ்‌, 'யுஎன்ஜ' ரமேஷன்‌, 'மாலைமுரசு' மோகன்ராஜ்‌, 'தினத்தூது' கனகராஜ்‌, 
'தினமணி' ஜெகன்னாதன்‌ இந்த மாதிரி செய்திகளை மருந்துக்கும்‌ போடாத 
'வானொலி' செய்தி ஆசிரியர்‌ சமுத்திரம்‌. 


அந்த நட்சத்திர அஸிஸ்டெண்ட்‌ கமிஷனர்‌ மேகலைப்‌ பக்கம்‌ போனார்‌. 


“என்னம்மா நடந்தது?” 


“நீங்களே என்ன நடந்திருக்குமுன்னு தெரிஞ்சுக்க லாம்‌. அந்தக்‌ குட்டையில கிடக்கிற 
பாத்திரங்களைப்‌ பாருங்க. மண்ணுல சரிஞ்ச குடிசையைப்‌ பாருங்க. என்‌ வாயில 
வழியற ரத்தத்தைப்‌ பாருங்க. குறுக்கே பேசாத லட்சுமிக்கா... இந்தாங்க சார்‌ என்‌ 
விசிட்டிங்‌ கார்டு... இதையும்‌ வச்சுக்குங்க. இது என்னோட பிதாஜி கார்டு... அவரு 
வீட்லயும்‌ ஒரு ஐ.பி.எஸ்‌. இருக்கார்‌.” 


“ஸாரி. நீங்க யாருன்னு தெரியாமல்‌...” 


“இங்கதான்‌ ஸார்‌ எல்லாருமே தப்பு செய்யுறோம்‌. யாருன்னு தெரியாமல்‌ அடிக்கிறத 
பொறுத்துக்கலாம்‌. தெரிஞ்சுக்கிட்டே அடிக்கிறத எப்படி சார்‌ பொறுத்துக்க முடியும்‌? 
இந்த அலி ஜீவராசிகளுக்கு என்ன சார்‌ இருக்குது? அரசாங்கத்துலயும்‌ வேலை 
கிடையாது. கடைகண்ணியிலயும்‌ சேர்த்தியில்ல... யாருக்கெல்லாமோ கருணை 


காட்டுறதாய்‌ சொல்ற தமிழ்நாடு அரசு, இவங்க பக்கம்‌ கண்ணைக்‌ காட்டல... 


138 


இவ்வளவுக்கும்‌ அமைச்சருங்க போகிற சாலைப்‌ பக்கம்தான்‌ இவங்க அலையுறாங்க... 


நடக்கிறாங்க.” 


“இதெல்லாம்‌ எங்க அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம்‌... நடந்ததைச்‌ சொல்லுங்க.” 


“ஏ.ஸி.லார்‌... ஒங்களுக்கு சொல்லாட்டாலும்‌ பிரஸுக்கு சொன்னதாய்‌ நெனச்சு சும்மா 
இருங்க... இந்தாம்மா, ஒங்களப்‌ பத்திச்‌ சொல்லுங்க.” 

மேகலை, போலீஸ்காரர்களைப்‌ பொருட்படுத்தாது செய்தியாளர்களிடம்‌ தன்னைப்‌ 
பற்றிச்‌ சுருக்கமாகவும்‌, அங்கே நடந்தவற்றை விவரமாகவும்‌ சொன்னாள்‌. 


அலிஸ்டெண்ட்‌ கமிஷனர்‌ புன்னகைத்துப்‌ பேசினார்‌. 


“இந்தாப்பா... எல்லாப்‌ போலீஸும்‌ வெளியில போங்க. நாளைக்கு என்ன ஆபீஸ்ல 


பாரும்மா... இதுதான்‌ என்‌ கார்டு...” 


“போகாதக்கா... அடி அடின்னு அடிப்பாங்க.எனக்கு கிடைச்சது மாதிரியே கிடைக்கும்‌.” 


ஒரு லுங்கிப்‌ பெண்‌, அசல்‌ பெண்‌ தோற்றக்‌ குரலில்‌ பேசியபோது எல்லோரும்‌ 
சிரித்தார்கள்‌. அப்புறம்‌ சிரித்தது தப்பு என்பது போல்‌ வாயை மூடினார்கள்‌. 


ஆங்காங்கே சூழ்ந்து நின்ற கும்பல்கள்‌ இப்போது கூட்டங்களாகி, குழைந்து நின்றன. 


ஏ.சி.யும்‌ பிரஸ்மென்னும்‌ 'ஆழமாகப்‌' பேசிக்கொண்டார்கள்‌. 


“வாங்களேன்‌. உங்கள நானே டிராப்‌ செய்யுறேன்‌. மூணு ஜீப்‌ இருக்குது...” 


“வேண்டாம்‌ சார்‌... ஸ்கூட்டர்‌ இருக்குது. பஸ்‌ ஸ்டாண்டும்‌ பக்கத்துல இருக்குது.” 


“என்ன பண்றது... நான்‌ இல்லாட்டால்‌ துப்பாக்கிப்‌ பிரயோகம்‌ அளவுக்குப்‌ 


போயிருக்கும்‌. சேதி கேட்டு ஓடி வாறேன்‌. சி.எம்‌. செக்யூரிட்டுக்குப்‌ போகணும்‌...” 


139 


“நீங்க போங்க ஸார்‌...” 


“பார்த்துப்‌ போடுங்க...” 


“நடக்கிறதத்தான்‌ பார்க்கோமே...” 


அந்த அளிஸ்டெண்ட்‌ கமிஷனர்‌, தனது பரிவாரங்‌ களோடு தயங்கித்‌ தயங்கிப்‌ 
போனார்‌. நாளைக்‌ காலை வரை உயிரைக்‌ கையில்‌ பிடிக்கவேண்டிய நிலை. எதுக்கும்‌ 
கமிஷனருக்கு... டெப்டி கமிஷனர்‌ தாளிச்சிடுவார்‌... “டி.சி.” கிட்ட சொல்லிடலாம்‌. அவர்‌ 
பாடு... கமிஷனர்‌ பாடு... கமிஷனர்‌ பாடு... டி.ஜி.பி. பாடு... 


போலீஸ்‌ அகன்றதும்‌, மேகலை செய்தியாளர்களைக்‌ கையெடுத்துக்‌ கும்பிட்டாள்‌. 


“தயவுசெய்து எங்கள கவர்ச்சிப்‌ பொருளாய்‌ செய்தி போடாதீங்க... நாங்க படுற 
பாட்டையெல்லாம்‌ சொல்லிட்டோம்‌. ஒங்க வீட்லயும்‌. எங்கள மாதிரி ஒரு பொட்டை 
விழலாம்‌... அத நெனைச்சு ஆண்மையா செய்தி போடுங்க. விளம்பரம்‌ 
கட்டாயிடுமேன்னு பயப்படாதீங்க... இந்த சேரிப்பக்கமும்‌. ஓங்க பேனா... மனிதாபி 
மானத்தோட திரும்பட்டும்‌...” 


செய்தியாளர்கள்‌ அசந்து போனார்கள்‌. அவர்களே அந்தச்‌ சேரியின்‌ சேரியை 
அப்போதுதான்‌ பார்ப்பது போல்‌ முகம்‌ சுளித்தார்கள்‌. இதற்குள்‌ அதே லுங்கிப்‌ பெண்‌, 


மேகலையிடம்‌ ஒரு போடு போட்டாள்‌. 


“ஓங்களுக்கென்ன... நீங்க பாட்டுக்கு டெல்லிக்கோ பம்பாய்க்கோ போயிடுவீங்க... ஒரு 
வாரம்‌ கழிச்சு போன போலீஸ்‌ மச்சான்‌ திரும்பி வருவான்‌ லத்திக்‌ கம்போட. அப்போ 


யாரு வருவா தொணைக்கு...” 


மேகலை அந்த லுங்கிக்காரியையே பார்த்தாள்‌. அவளும்‌ ஒரு முடிவுக்கு வந்தாள்‌. 


140 


வாடா மல்லி - அத்தியாயம்‌ - 43 


ஆண்‌, பெண்‌, அலி என்ற அத்தனை தன்மை களையும்‌ தாண்டிப்‌ போனவள்போல்‌, 
மேகலா அக்காவின்‌ படத்தைப்‌ பார்த்த விதத்தைப்‌ பார்த்தான்‌, பார்த்தாள்‌, பார்த்தது. 
என்றுகூடச்‌ சொல்லமுடியாது. இதற்கும்‌ மேலான ஒரு வார்த்தையை இனிமேல்தான்‌ 
தேட வேண்டும்‌. கண்டுபிடிக்க வேண்டும்‌. 


வீட்டிலிருந்து கொண்டுவந்த, அக்காவின்‌ படத்தைச்‌ சிறிது பெரிதாக்கி 
கங்காதேவியின்‌ புகைப்படத்திற்கு அருகே மாட்டிவிட்டாள்‌. அக்கா எழுதிய அந்தக்‌ 
கசங்கிய 'எட்டு வயதுக்‌' காகிதத்தை அதைவிடப்‌ பெரிய கலர்த்‌ தாளில்‌ ஒட்டிவிட்டாள்‌. 
அதையும்‌ பிரேம்‌ செய்து அக்காவின்‌ படத்திற்குக்‌ கீழே மாட்டிவிட்டாள்‌. அந்தக்‌ 
கடிதத்தை டில்லிக்குத்‌ திரும்பிய பிறகு, இந்த ஒரு மாத காலத்தில்‌ ஐநூறு 
தடவைக்குமேல்‌ படித்திருப்பாள்‌. அக்காவுக்குச்‌ செலுத்தப்போகும்‌ லட்சார்ச்சனை 
போல்‌, இன்னும்‌ படித்துக்கொண்டே இருக்கிறாள்‌. அவளுக்கு அது ஒரு திருக்குறள்‌. 
படிக்கப்‌ படிக்க மீண்டும்‌ படிக்கத்‌ தூண்டும்‌ பாசக்குறள்‌. அந்தக்‌ குறளில்‌ அக்காவின்‌ 
குரலும்‌ ஒலித்தது... 


மெத்தை நாற்காலியில்‌ உட்கார்ந்தபடியே, அக்காவின்‌ படத்தையும்‌, கோவில்களில்‌ 
வைத்திருப்பது போன்ற மந்திரத்‌ தகடாய்‌ அக்கா படத்திற்குக்‌ கீழே சாத்தி 
வைக்கப்பட்ட அந்தக்‌ கடிதமிருக்கும்‌ கண்ணாடிச்‌ சட்டத்தையும்‌ உற்றுப்‌ பார்த்தவள்‌, 
அக்காவும்‌ தானும்‌ உறவாடிய ஊருக்கு மீண்டும்‌ போகப்‌ போகிற மகிழ்ச்சியை 
நினைத்தபடியே எழுந்தாள்‌. இதற்குள்‌, நீலிமா இரண்டு சூட்கேஸ்களை ஒன்றன்மேல்‌ 
ஒன்றாய்‌ அடுக்கி வைத்து விட்டு, போர்வைகளை மடித்து, ஒயர்க்‌ கூடைக்குள்‌ 
திணித்தபடியே, “ஜல்தி, ஜல்தி” என்றாள்‌. பிறகு மேகலையின்‌ முன்னால்‌ போய்‌, தனது 


கடிகாரம்‌ கொண்ட கையைத்‌ தூக்கிக்‌ காட்டினாள்‌. 


மேகலை அவசர அவசரமாக எந்தப்‌ புடவையைக்‌ கட்டலாம்‌ என்பதுபோல்‌ 
யோசித்தாள்‌. காலத்தின்‌ கோபத்தையும்‌ கருணையையும்‌ நினைத்தபடி வெளிர்‌ மஞ்சள்‌ 
புடவையை எடுத்து உடம்பில்‌ சுற்றியபடியே உள்ளத்தைச்‌ சுற்றவிட்டாள்‌. 
அண்ணனின்‌ கடிதம்‌ முந்தா நாள்‌ கிடைத்தது. பதினைந்து நாட்களுக்கு முன்பு 
கலியாண அழைப்பிதழுடன்‌ அவன்‌ அனுப்பிய கடிதம்‌. தேதி நன்றாகவே தெரிகிறது. 


141 


தபால்‌ முத்திரையும்‌ அப்படியே. ஆனால்‌ தபால்துறை, இதர சகோதரத்‌ 
துறைகளைப்போல்‌ பின்வாங்குவதில்‌ முன்னேறிக்‌ கொண்டுதான்‌ இருக்கிறது. இதே 
நிலை நீடித்தால்‌, சம்பந்தப்பட்ட பெண்ணுக்குக்‌ குழந்தை பிறந்தபிறகு கூட கலியாண 
அழைப்பிதழ்‌ கிடைக்கலாம்‌. கிடைக்குமே... அதுவே பெரிசு. 


மேகலை இவ்வாறு தனக்குள்‌ பேசியதைத்‌ தானே ரசித்து, மெல்லச்‌ சிரித்தாள்‌. 
அண்ணனின்‌ கடிதத்தையும்‌, மீண்டும்‌ மனதுக்குள்‌ வாசித்தாள்‌. அண்ணன்‌ மகன்‌ 
மோகன்‌ என்ஜினியரிங்‌ காலேஜில்‌ சேர்ந்து விட்டானாம்‌. போன மாதம்‌ 
அனுப்பியதுபோல்‌ அவனுக்குக்‌ கண்டபடி பணம்‌ அனுப்பிச்‌ செல்லம்‌ கொடுக்கக்‌ 
கூடாதாம்‌. தங்கையின்‌ கலியாணத்திற்கு இதுவரை அனுப்பிய பணத்தில்‌ நிறைய 
மிச்சமிருக்கிறதாம்‌. 'ஆபீஸ்கார' மாப்பிள்ளைக்கு, அளவுக்கு மீறிச்‌ செய்து அவன்‌ 
ஆசையை பேராசையாக்கக்‌ கூடாதாம்‌. வீட்டுக்கு மனம்‌ போன போக்கில்‌ 
வாங்கிக்கொண்டு வரக்கூடாதாம்‌. அப்பாவுக்கு பெருமளவு சுகமாகி, இப்போது கம்பை 
ஊன்றி நடக்கிறாராம்‌. பழைய ஸ்டைலில்‌ பேசத்‌ துவங்கி விட்டாராம்‌. அம்மாதான்‌ 


இன்னும்‌ சரியான உடல்‌ நிலைக்கோ, அல்லது மனநிலைக்கோ திரும்பவில்லையாம்‌. 


மேகலை யோசித்தாள்‌. அண்ணியைப்‌ பற்றி ஒரு வார்த்தை இல்லை. ஏதாவது செய்ய 
வேண்டும்‌. அம்மாவையும்‌ இங்கே கூட்டி வரவேண்டும்‌. வீட்டில்‌ இருக்கும்போது, 
கூப்பிட்டதற்கு, மோகனாவுக்குத்‌ தலைப்‌ பிரசவம்‌ பார்த்துவிட்டுத்தான்‌ வருவேன்‌ 
என்று சொல்லி விட்டாள்‌. அந்தக்‌ கடிதத்தில்‌, அண்ணன்‌ இன்னொரு தகவலும்‌ 
எழுதியிருந்தது நினைவுக்கு வந்தது. ஊரில்‌ பெருமையாய்ப்‌ பேசுகிறார்களாம்‌. சின்ன 
வயதில்‌ வந்த கோளாறு இடையிலேயே வந்து இடையிலேயே போய்‌ விட்டதாக 


நினைக்கிறார்களாம்‌. ஆகையால்‌ ஒரு நாலு நாளைக்கு வேட்டி சட்டை உடுத்தி அதைப்‌ 
பல்லைக்‌ கடித்தாவது பொறுத்துக்‌ கொள்ள வேண்டுமாம்‌. இதுகூடப்‌ பெரிதாகத்‌ 
தெரியவில்லை. - 'இப்படிக்குப்‌ புத்தி சொல்ல யோக்கியதை இல்லாத அண்ணன்‌ 
ஆறுமுகப்பாண்டி' என்ற முடிவுரை அவளை ஒரு கலக்குக்‌ கலக்கிவிட்டது. 


மேகலை அந்தக்‌ கலியாண அழைப்பிதழை மூக்கில்‌ வைத்து ஆட்டியபடியே 
டேவிட்டை நினைத்தாள்‌. இதற்குள்‌ அண்ணனின்‌ வேண்டுகோள்‌ நினைவுக்கு வந்தது. 


அவசர அவசரமாய்‌ எழுந்தாள்‌. புடவையைக்‌ களைந்து விட்டாள்‌. அத்தனைப்‌ பெண்‌ 


உடைகளையும்‌ கழற்றி விட்டு, வேட்டியை உடுத்திக்‌ கொண்டாள்‌. சட்டையைப்‌ 


போட்டுக்கொண்டாள்‌. இப்போதே பழகிக்‌ கொள்ளலாம்‌. மேகலை, சுயம்புவானான்‌. 


142 


இதற்குள்‌ உள்ளே ஓடி வந்த லட்சுமி, குஞ்சம்மா வகையறாக்கள்‌, அவளை 
ஆச்சரியத்தோடு பார்த்தாலும்‌ அதிர்ச்சியாகப்‌ பார்க்கவில்லை. அந்தக்‌ கடித விவரம்‌, 
அவர்களுக்கும்‌ தெரியும்‌. வீட்டிலிருக்கும்‌ போது வாயில்‌ புடவையைக்‌ கட்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌ பச்சையம்மா, மகள்‌ வாங்கிக்‌ கொடுத்த ஒரு பட்டுச்‌ சேலையைக்‌ 
கட்டிய படியே மேகலையை ஒரு மாதிரி பார்த்தாள்‌. அவள்‌ முகத்தில்‌ இன்னும்‌ 
மினுக்கம்‌ இல்லையென்றாலும்‌, கிறக்கமும்‌ இல்லை. அவள்‌ பார்வையைப்‌ 


புரிந்துகொண்ட மேகலை சிறிது கண்டிப்போடே பேசினாள்‌. 


“பேசாமல்‌ இங்கேயே இரும்மா... ஏகப்பட்ட நோய்‌. இன்னும்‌ ஊசி 
போடவேண்டியிருக்கு... இந்த டாக்டர்‌ மாதிரி எந்த டாக்டரும்‌ வராது. இன்னும்‌ 
ஒனக்கு மெட்ராஸ்‌ வாடை போகலியா... பட்டது போதாதா... குருவக்கா அங்க இருக்க 


வேண்டியதால இருக்க வச்சிருக்கேன்‌... லட்சுமிக்காவக்கூட கூட்டிட்டுப்‌ போகலை. 
இந்த நீலிமாவை அவளுக்காகவே கூட்டிட்டுப்‌ போறேன்‌. அம்மா இறந்துட்டான்னு 
கல்கத்தாப்‌ பக்கம்‌ சொந்த ஊருக்குப்‌ போனவளை அண்ணன்‌ தம்பிங்க கழுத்தைப்‌ 
பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க. அவளால, மானபங்கம்‌ என்கிறதைவிட, சொத்து 
பங்கம்‌ வந்துடு மோன்னு பயம்‌. அதனாலயே இவள்‌ பித்துப்‌ பிடிச்சுக்‌ கிடக்கிறாள்‌. 
லட்சுமிக்கா! அதோ காந்தி, காரல்மார்க்ஸ்‌, ஹெலன்‌ கெல்லர்‌, படம்‌ போட்ட 
புத்தகங்கள்‌ இருக்கு பாரு... எல்லாவற்றையும்‌ எடுத்து பெட்டிக்குள்ள வைக்கா. ஏன்‌ 


அப்படிப்‌ பார்க்கே...” 


“உன்னப்‌ புரிஞ்சுக்கவே முடியலைடி. கூத்தாண்டவர்‌ கோயிலுல குழந்தையா மாறி 
அப்படி லூட்டி அடிச்சே, மெட்ராஸ்ல என்னடான்னா சப்‌-இன்ஸ்பெக்டருக்கு 
சஸ்பெண்ட்‌ வாங்கிக்‌ கொடுத்தே. எல்லா தமிழ்ப்‌ பத்திரிகைகளையும்‌ நம்ம 
பிரச்னையைப்‌ பத்தி பெரிசா செய்தி போட வச்சே... ஆனாலும்‌, நம்ம ஊருக்காரங்க 
எச்சிக்கலை புத்தி அவங்கள விட்டுப்‌ போகாது. ஒரு பேப்பர்ல 'அலி அழகிகளின்‌ 
ஆர்ப்பாட்டம்‌ படு தமாஷ்‌'னு போட்டான்‌ பாரு. நம்ம பிரச்னையவிட அவனுக்கு நம்ம 
நெளிவு சுழிவுதான்‌ பெரிசாப்‌ போச்சு. அவன்‌ வீட்ல ஒரு பொட்டை விழ. ஆனாலும்‌ 
கூட்டிக்‌ கழிச்சுப்‌ பார்த்தால்‌, தமிழ்ப்‌ பத்திரிகைங்க நம்ம தலை நிமிர வச்சிட்டு.” 


குஞ்சம்மாவினால்‌ சும்மா இருக்க முடியவில்லை. பி.டி.ஐ., யு.என்‌.ஐ. ஏஜென்ஸிகளால்‌ 


நாடு முழுக்க இந்தச்‌ செய்தி எப்படியோ ஒருவிதத்தில்‌ வந்தது அவளுக்குத்‌ தெரியாது. 


143 


ஆனால்‌, மலையாளத்தில்‌ வந்தது நல்லாவே தெரியும்‌. என்ன நெனெச்சுக்கிட்டாள்‌ 


இந்த லட்சுமி... 


“ஏ.டீ... பிராந்தி... தமிழ்நாடு, மாத்ரம்‌ ஆனோ... பத்திரிக்கை உள்ளன்னு 


விஜாரிக்கலே... எங்கட... மலையாளத்துல... கூடியும்‌ வந்துட்டுண்டு...” 


மேகலை, அந்தக்‌ காகிதப்‌ புலிகளைக்‌ கையாட்டித்‌ தடுத்தபோது, பச்சையம்மா, தான்‌, 
அவளோடு போக வேண்டியதன்‌ அவசியத்தைக்‌ கடைசி நிமிட முயற்சியாகச்‌ 


சொன்னாள்‌. 


“ஊருக்காக இப்பவே வேட்டி சட்டையில நிக்கே... கொண்டைய எப்படி மறைக்க 
முடியும்‌. இந்த நீலிமாவுக்கு என்ன தெரியும்‌? நான்‌ கூட வந்தால்‌, தலைக்கு முண்டாசு 
கட்டிவிடுவேன்‌. நீலிமாவ என்‌ மகள்னு சொல்லி, ஒனக்கு அந்த நாலு நாளைக்கும்‌ 
மாமியார்‌ மாதிரி நடிப்பேன்‌. யோசிச்சுப்‌ பாரு...” 


“யோசிக்கிறதுக்கு எதுவுமில்ல பச்சை. ஒரு பெரிய டோபாவ வாங்கி கொண்டைய 
உள்ளுக்குள்ள திணிச்சிடலாம்‌.” 


“லட்சுமிக்கா... அம்மாவ பொட்டையா கூப்பிடாதே. நீ சொல்ற டோபாவோ... அக்கா 
சொல்ற முண்டாசோ தேவையில்ல. என்‌ தங்கைக்கு நல்ல இடத்தில முடிஞ்சால்‌ 
மொட்டை போடுறதாய்‌, பழனி மொட்டையாண்டி கிட்ட வேண்டிக்கிட்டேன்‌. 


போகும்போதே மொட்டை போட்டுக்‌ கிட்டுத்தான்‌ போகப்போறேன்‌!” 


“என்னடி இது அக்கிரமம்‌... யாரக்‌ கேட்டு இப்படி நேர்ந்தே... கண்ணாடி முன்னால 
ஒவ்வொரு முடியா, நீவி ரசிப்பியே... இன்னும்‌ விட்டால்‌, தலையைக்‌ கூட 


வெட்டிக்கிறேன்னு வேண்டுவே போலிருக்கே...” 


மேகலை, லட்சுமியக்காவைப்‌ பார்த்து மீண்டும்‌ சிரித்தாள்‌. எல்லோரும்‌ அவளை 
பிரமித்துப்‌ பார்த்த போது, அவள்‌ தன்னை ஒரு சாதாரண மனுஷியாக காட்டிக்கொள்ள 


நினைத்து, தலையை சிறிது குனிந்தாள்‌. அவள்‌ படித்த ஒரு காந்தியப்‌ புத்தகத்தில்‌, 


144 


'ஒருத்தர்‌' பிறரிடம்‌ தன்னைப்பற்றி எந்த பிரமிப்பையும்‌ ஏற்படுத்தும்‌ வகையில்‌ நடந்து 
கொள்ளக்கூடாது. தோழமை உணர்வே மேலோங்கி நிற்கணும்‌. அவர்களும்‌, 
நம்மைப்போல்‌ ஆக முடியும்‌ என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும்‌ என்று 
எழுதப்பட்டிருந்தது அடிக்கடி நினைவுக்கு வருவது போல்‌ இப்போதும்‌ வந்தது. 
லட்சுமியக்காவின்‌ தோளில்‌ ஒரு கையும்‌, மார்கரெட்டின்‌ தோளில்‌ இன்னொரு கையும்‌ 


போட்டபடி பொதுப்படையாகச்‌ சொன்னாள்‌. 


“வீட்ட பத்திரமா பாத்துக்குங்க... இந்திரபுரி வீட்டு வாடகைய முதல்‌ தேதியே 
வாங்கிடுங்க... யாராவது உதவிக்கு வந்தால்‌, கையில இருக்கத கொடுங்க. ஒங்களயும்‌ 


இவ்வளவு பெரிய வீட்டையும்‌ விட்டுட்டுப்‌ போக சங்கடமாத்தான்‌ இருக்கு...” 


“இதுக்குத்தான்‌ நீயும்‌ ஒரு மகள சுவீகாரம்‌ செய்யனும்‌ என்கிறது...” 


“தேவையில்ல அம்மா. எனக்கு என்‌ அலித்தன்மையே மகள்‌. அந்த அலித்தன்மை யார்‌ 


யாரிடமெல்லாம்‌ ஊடுருவி நிற்கோ, அவங்க எல்லாமே என்‌ வாரிசுகள்தான்‌. சரி, சரி, 


பிதாஜி கார்‌ வந்திட்டு. நீலிமா ஒன்‌ முகத்துக்கு எத்தனை தடவை பெயிண்டடிப்பே...” 


“ஆமா, நீலிமாவுக்கு அங்க போயி பாண்ட்‌ சர்ட்‌ கொடுக்கப்‌ போறியா...” 


“இல்ல.இப்படியேதான்‌ வருவாள்‌. பார்க்கிறவங்க அவள என்‌ ஃபாரின்‌ 


பெண்டாட்டின்னு நினைச்சுட்டுப்‌ போகட்டுமேடி.” 


எல்லோரும்‌ சிரித்தார்கள்‌. நீலிமா, தனது மேக்கப்பைத்தான்‌ அவர்கள்‌ கிண்டல்‌ 
செய்கிறார்கள்‌ என்று உதட்டில்‌ ஓவராய்ப்‌ போன லிப்ஸ்டிக்கைத்‌ துடைக்கப்‌ 
போனாள்‌. மேகலை, அவசரப்பட்டு, அவசரப்‌ படுத்தினாள்‌. “ஜல்தி, நீலிமா... .ஜல்தி. 


நாம்‌ போகப்போறது பட்பட்‌ வண்டி இல்ல. ட்ரெயின்‌.” 


நீலிமா, சூட்கேஸ்களைத்‌ தூக்கிக்கொண்டு மேகலையுடன்‌ புறப்படப்‌ போனபோது 


தபால்காரர்‌ ஒரு கத்தை காகிதங்களைப்‌ போட்டு விட்டுப்‌ போனார்‌. 


145 


பெரும்பாலானவை பத்திரிகைகள்‌. குரு அலிகளின்‌ விழா நிகழ்ச்சிகள்‌... அதற்குள்ளே 


ஒரு இன்லண்ட்‌ கவர்‌. எடுத்துப்‌ பார்த்தால்‌ மோகனா பெயர்‌. படித்துப்‌ பார்த்தாலோ 


“என்‌ அன்புள்ள அண்ணன்‌ அல்லது அக்காவுக்கு, 


ம்ம்‌ ° ப்‌ . 
மோகனாவின்‌ வணக்கம்‌. 


“நீங்கள்‌ என்னிடம்‌ காட்டிய கருணைக்கு, நான்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
கடமைப்பட்டிருக்கிறேன்‌. உங்கள்‌ உதவி மட்டும்‌ இல்லையானால்‌, மொட்டை மரமாய்‌ 
முடிந்திருப்பேன்‌. ஒருவேளை நமது அக்காவின்‌ நிலமை எனக்கும்‌ வந்திருக்கலாம்‌. 
எப்படியோ எல்லாம்‌ நல்லபடியாய்‌ முடியப்போறெது. என்னடா ஊருக்கு வரப்போகிற 
தனக்குத்‌ தங்கை இப்படி ஒரு கடிதம்‌ எழுதுகிறாளே என்று நீங்கள்‌ நினைக்கலாம்‌. 
அதற்குக்‌ காரணமும்‌ இருக்கிறது. 


“அண்ணன்‌ உங்களை எப்படியாவது கலியாணத்திற்கு வரவழைக்க வேண்டும்‌ என்று 
ஒற்றைக்‌ காலில்‌ நிற்கிறான்‌. அவன்‌ படிக்காதவன்‌. அறிவிலி. ஆனால்‌ நீங்கள்‌ 
படித்தவர்‌, பண்பாளர்‌, என்னதான்‌ வேட்டி சட்டையோடு வந்தாலும்‌, உங்கள்‌ பேச்சும்‌ 
நடையும்‌ 'அவர்களுக்குக்‌' காட்டிக்‌ கொடுத்துவிடலாம்‌. என்‌ வாழ்க்கை மரகதக்காவாக 
முடியலாம்‌. அப்புறம்‌ உங்கள்‌ இஷ்டம்‌. என்னை எப்படி பஸ்‌ நிலைய சமாச்சாரத்தில்‌ 
காட்டிக்‌ கொடுக்கவில்லையோ, அப்படி இந்த கடித விஷயத்திலும்‌ காட்டிக்‌ கொடுக்க 


மாட்டீர்கள்‌ என்பது எனக்கு நன்றாகவே தெரியும்‌. 


“என்‌ வாழ்வு நீங்கள்‌ போட்ட பிச்சை. இந்தப்‌ பிச்சைக்காரியை எங்கிருந்தாலும்‌ வாழ்க 


என்று அங்கு இருந்தபடியே வாழ்த்தியருளும்படி பணிவன்புடன்‌ 
கேட்டுக்கொள்கிறேன்‌. 


உங்களின்‌ உயிருக்கு உயிரான சகோதரி மோகனா.” 


மேகலை, அந்தக்‌ கடிதத்தை மீண்டும்‌ ஒரு தடவை படித்துவிட்டு, தலையை 
அங்குமிங்கும்‌ ஆட்டினாள்‌. லட்சுமி அதைப்‌ படித்துவிட்டு, மற்றவர்களுக்கு அதன்‌ 


விபரத்தைச்‌ சொல்லிக்கொண்டிருக்கும்போது மேகலை, அக்காவின்‌ படத்தையே 


146 


பார்த்தாள்‌. பார்க்கப்‌ பார்க்க அழுகை கொட்டக்‌ கொட்டக்‌ கண்ணீர்‌! நீர்வார்‌ 
முகத்தோடு, தனக்குள்ளே சிறிது முனங்கிக்‌ கொண்டாள்‌. பிறகு கண்ணீரைச்‌ 


சுண்டிவிட்டு, சர்வ சாதாரணமாய்ப்‌ பேச முயற்சித்தாள்‌. 


“நீலிமா அதே கார்ல போய்‌. நம்ம டிக்கெட்ட கான்ஸல்‌ செய்துட்டு வந்துடு... இன்னும்‌ 
வெயிட்டிங்‌ லிஸ்ட்ல பெயர்‌ இருக்கிறதால முழுப்பணமும்‌ கிடைக்கலாம்‌. ஜல்தி. 


பூ 


குயிக்‌... 


மேகலை, தன்னைத்‌ தவித்துப்‌ பார்த்தவர்களுக்கு பட்டும்‌ படாமலும்‌ பதிலளித்தாள்‌. 
'மகளே மகளே... நானிருக்கேன்‌ மகளே... நாங்க இருக்கோம்‌ மகளே' என்று புலம்பிய 
பச்சையம்மாவின்‌ முதுகைத்‌ தட்டிவிட்டு கோபத்தில்‌ கால்களைப்‌ போட்டுத்‌ தரையில்‌ 
மிதிக்க விட்ட நீலிமாவை இழுத்துப்‌ பிடித்துக்கொண்டு, மேகலை அழுகைச்‌ 


சிரிப்போடு சொன்னாள்‌. 


“என்‌ செல்லத்‌ தங்கச்சி, என்னை நான்‌ காட்டிக்‌ கொடுத்து விடுவேன்னு 
தன்னைத்தானே காட்டிக்‌ கொடுத்துட்டாள்‌. அவள்‌ பயமும்‌ நியாயமானதுதான்‌. 
பெரும்பாலானவங்க தங்கள மையமா வச்சுத்தான்‌ மத்தவங்களை நினைக்காங்க. 
நல்லவேளை. அவள்‌ ஒருத்தி மட்டும்‌ எனக்கு சகோதரி இல்லே. நீங்கெல்லாம்‌ யாராம்‌! 


நீலிமா... ஜல்திம்மா...” 


நீலிமா புறப்படப்‌ போனாள்‌. இதற்குள்‌ “கூரியரில்‌” ஒரு கடிதம்‌. குருவக்கா கடிதம்‌. 
நீலிமாவை லேசாய்‌ கையமர்த்திவிட்டு அந்தக்‌ கடிதத்தின்‌ மீது ஒட்டு மொத்தமான 


பார்வையைப்‌ போட்ட மேகலை, இப்போது ஒவ்வொரு வரியாகப்‌ படித்தாள்‌. 


“என்‌ கூடப்‌ பிறக்காத பிறப்பே! 


“சொகமா இருக்கியா? பச்சையம்மா செளக்கியமா... ஒன்‌ தோழிகள்‌ சுகமா... 


“நீ நம்ம சனங்கள, கூப்பிட்டு வச்சு பேசுனதில்‌ எல்லோருக்கும்‌ சந்தோஷம்‌. நாம்‌, 


ரெண்டுபேரும்‌ பேட்டை பேட்டையாய்‌ போய்‌ பேசிவிட்டு, அப்புறம்‌ ஒரே இடத்துல 


கூடி, சில முடிவு எடுத்தோமே, அது சீரா நடந்துக்கிட்டிருக்கு. நாதியில்லாமப்‌ போன, 


147 


நமக்கு நீ ஜோதியாய்‌ வந்திருக்கேன்னு எல்லாப்‌ பேட்டையிலயும்‌, நம்ம ஆட்கள்‌ 
பேசறாங்க. நம்ம சங்கத்துக்கு நிலமும்‌ பார்த்துட்டோம்‌. இப்போதைக்கு அதுல ஒரு 
நல்ல குடிசையா போட்டுக்கலாம்‌. அதோட சங்கத்தை நீதான்‌ திறந்து வைக்கணும்‌ 
என்கிறது நம்ம ஜமாவோட தீர்ப்பு. நமக்கும்‌, சர்க்கார்ல வேலைக்கு இடம்‌ 
ஒதுக்கணும்‌... குடியிருப்பு தரணும்‌... உதவித்‌ தொகை வழங்கணும்‌... எல்லாவற்றுக்கும்‌ 
மேல போலீஸ்‌ பொய்க்கேசு முடிவுக்கு வரணும்னு நீ பேசுனது நம்ம ஆட்கள்‌ 
எல்லோருடைய காதிலயும்‌ இன்னும்‌ கேட்டுக்கிட்டே இருக்கு... 


“ஆனாலும்‌... நம்ம ஜனங்ககிட்ட கொஞ்சம்‌ தடுமாற்றம்‌. அலித்தன்மை மாதிரி - அது 
உடம்போட ஒட்டுனது. இந்தப்‌ பயம்‌ அனுபவத்தோட ஒட்டுனது. போலீஸ்‌ 


கமிஷனரே, நேர்ல வந்து விசாரிச்சுட்டுப்‌ போனார்‌. பயப்பட வேண்டாம்னு எல்லாப்‌ 
போலீஸ்‌ அதிகாரிகளையும்‌ பக்கத்துல வச்சுக்கிட்டே சொன்னார்‌. ஆனாலும்‌, ஒரு 
வாரத்துலேயே போலீஸ்‌ 'புத்தியக்‌' காட்டிட்டு... சப்‌-இன்ஸ்பெக்டர்‌ மாறிட்டார்‌. 
ஆனா, சவடால்தனம்‌ போகலை. ஒன்கிட்ட பயந்து பயந்து பேசினாள்‌ பாரு, 
லுங்கிக்காரி, அவள நேற்று போலீஸ்‌ வந்து அடிஅடின்னு அடிச்சு இழுத்துக்கிட்டுப்‌ 
போயிட்டாங்க. கஞ்சா கடத்துனாள்னு திட்டு. அவளுக்குக்‌ கஞ்சியைத்‌ தவிர கஞ்சா 
தெரியாது. இப்போ எங்க வச்சிருக்‌ காங்கன்னும்‌ தெரியலை. நான்‌ போனாலும்‌, 
பழைய பகையில என்னையும்‌ ஏதாவது செய்யலாம்‌. இப்படி போலீஸ்‌ பொய்‌ வழக்கு 
ஒரு பக்கம்‌. கோர்ட்லகூட எடுத்த எடுப்புலேயே இவ்வளவு ரூபா அபராதம்னு 
சொல்றாங்களே தவிர தீர விசாரிக்கிறதில்ல. நமக்கு ரெண்டு பக்கமும்‌ அடி... 


“நீ சொன்னது மாதிரி இது தனியாச்‌ செய்யுற காரியம்‌ இல்ல. ஒரு சங்கம்‌ 


செய்யவேண்டிய காரியம்‌. அதனால, நீ உடனே வரணும்‌. இல்லாட்டால்‌, நாங்க 


கூண்டோட கைலாசம்தான்‌. கால்‌ விலங்கோட கை விலங்கும்‌ சேர்ந்துடும்‌...” 


“ராசாத்தி மாதிரி வாழ்கிற ஒன்னை, இந்த மாதிரி சிக்கலுல சிக்க வைக்கிறதுக்கு 
மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. அதே சமயம்‌ ஒன்‌ மனசும்‌ எனக்குத்‌ தெரியும்‌.” 


சுயம்பு, மேகலையானாள்‌. 


வேட்டியையும்‌ சட்டையையும்‌ வீசிப்‌ போட்டு விட்டு பெண்ணாடைகளைக்‌ 


148 


கட்டிக்கொண்டாள்‌. உடம்பைச்‌ சுற்றிய புடவை வெளிர்‌ மஞ்சளா அல்லது துளிர்‌ 


பச்சையா என்பதைக்‌ கண்டுபிடிப்பதில்‌, அவளுக்கு அக்கறையில்லை. குருவக்காவின்‌ 


கடிதத்தை ஜாக்கெட்டுக்குள்‌ திணிக்கிறாள்‌. அழுத்தம்‌ திருத்தமாகச்‌ சொல்கிறாள்‌. 


“டிக்கட்ட கான்ஸல்‌ செய்ய வேண்டிய அவசியமில்ல நீலிமா... கார்ல 
சூட்கேஸ்களையும்‌ தட்டுமுட்டுச்‌ சாமான்களையும்‌ எடுத்து வை. மெட்ராஸ்ல நிறைய 


வேலை இருக்கு. ஜல்தி நீலிமா... ஜல்தி...” 


எல்லோரும்‌ திகைத்துப்‌ பார்க்கிறார்கள்‌. மூடு மந்திரமாய்‌ பேசிய மேகலை ஆத்திரம்‌ 


கொடி கட்டிப்‌ பறக்க, ஆவேசம்‌, கனல்‌ கட்டிக்‌ கொதிக்கக்‌ கொதிக்கச்‌ சொல்கிறாள்‌. 


“நாங்க திரும்பிவர ஒருவாரம்‌ ஆகலாம்‌. ஒரு வருஷம்‌ கூட ஆகலாம்‌. எங்கே இருக்கப்‌ 
போறோம்னு எங்களுக்கே தெரியாது. சீக்கிரமாய்‌ திரும்பி வந்தாலும்‌ அடிக்கடி 
மெட்ராஸ்‌ போக வேண்டியிருக்கும்‌. நஸிமா... பராக்குப்‌ பார்க்காதே! மார்கரெட்‌ 
ஜாக்கிரதை. லட்சுமிக்கா, குஞ்சம்மா கவலைப்படாதீங்க. எம்மா. இவளுங்க ஒனக்கு 
என்னைமாதிரி மகளுக... பிதாஜிகிட்ட விவரத்தை சொல்லுங்க. நான்‌ சந்திக்கப்போற 
பிரச்னைக்கு, அவர்‌ மூலம்‌ மத்திய அரசாங்கத்தோட உதவியும்‌ தேவைப்படலாம்‌... 


நீலிமா குயிக்‌...” 


“டிரைவர்‌ சாப்‌... தில்லியில ரயில பிடிக்க முடியாட்டாலும்‌ பரிதாபாத்லயாவது 
பிடிக்கணும்‌. எப்படியும்‌ பிடிச்சாகணும்‌... விடப்படாது...” 


டிரைவர்‌, அந்த அழகான காரை உறும விடுகிறார்‌. சிங்கம்போல்‌ கர்ஜிக்க விடுகிறார்‌. 


வாடா மல்லி -முற்றும்‌ 


